பூர்ண சக்கி. 


சுவாமி சுத்‌ 
“த்தானந்த பாரதியாரின்‌ முன்னுரை 
6 யூடன்‌ 
ஆ 


கம்பன்‌ அடிப்பொடி 
d பறற ADIPPOD! 
DAW: GANESAN) 


i * 
இ. லக்ஷ்மண்‌ சர்மா 


பூர்ண சக்தி 
அல்லது 


நோயற்ற இன்ப வாழ்வு 


ள்‌ 


ஆசிரியர்‌ 


சி. லஷ்மண சர்மா, பி. ஏ, பி., எல்‌. 


வாமி சுத்தானந்த பாாஇயாரின்‌ 


! அண்றிம்கல்‌ 
ஸர 1946 


(நான்காம்‌ பப்பு) 


'இயற்கை இல்லம்‌ 


கணேசநகர்‌, புதுக்கோட்டை 


உரிமை பதிப்பாளா அ] 


முன்னுரை 


சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ 


சுத்தம்‌, சுதந்தரம்‌, சமத்துவம்‌ இம்மூன்றும்‌ வாழ்‌ 
வின்‌ இயற்கை நெறியாகும்‌. அசுத்தம்‌, அடிமைத்தனம்‌, 
௬யநலச்செருக்கு இவை இயற்கைக்குப்‌ பகையாகும்‌. 
இவற்றாலேதான்‌ மனமும்‌ உயிரும்‌ உடலும்‌ கெட்டு நோய்‌ 
வளர்கிறது. இயற்கை ஒரு சக்தி. அது மனிதனுள்‌ 
இருந்து “இப்படிச்‌ செய்‌, அப்படிச்‌ செய்யாதே”? என்கிறது. 
அதன்‌ கட்டளையை மீறுவதே நோய்‌. அதன்‌ கட்டளையை 
நிறைவேற்றுவதே சகம்‌. மனிதன்‌ ௬கமாகவாழ, நல்ல 
காற்று, நல்ல தண்ணீர்‌, நல்ல கூற்றம்‌, தூய இனிய தெம்‌ 
பான உணவு, போதிய சூடு, சூரிய வெளிச்சம்‌, நல்ல தேகப்‌ 
பயிற்ச, தாய நினைவு, நல்லொழுக்கம்‌ ஆகியவை தேவை 
யாகும்‌. இவை இயற்கை. வாழ்விலேதான்‌ எய்தும்‌. தற்‌ 
கால வைத்திய நூல்களில்‌ பக்கம்‌ பக்கமாக நோய்களின்‌ 
நீண்ட பெயர்களும்‌ அவற்றிற்குப்‌ பூபீரோ பீரோவாகப்‌ 
புட்டி மருந்துகளும்‌ நிரம்பிக்டெக்கன்றன. அசுத்தமான 
இயற்கையற்ற பதனழிந்த உணவு, காற்று வெயில்படாத 
வசிப்பு, உடல்‌-குடல்‌ சத்தியைக்‌ கவனிக்காமல்‌ கண்டதைக்‌ 
கண்டமட்டும்‌ உண்ணும்‌ கொடுங்கோல்‌, அனாசார வாழ்க்கை 
ஆயெவற்றாலேதான்‌ நோய்கள்‌ வருகின்றன. இணி மனித 
சமுதாயம்‌ ௬கமாக வாழவேண்டுமானால்‌, புட்டிமருந்துகளை 
யும்‌ வைத்தியக்‌ கொடுங்கோலையும்‌ ஒழித்து, இயற்கை 
வழிக்குத்‌ திரும்பவேண்டும்‌. உடல்‌ பஞ்சபூதத்தால்‌ ஆனது. 
மண்‌, நீர்‌, காற்று, தீ, ஆகாயம்‌ ஆகிய பூதநிறைகள்‌ 
அளவாயிருந்தால்‌, நோயில்லாமல்‌ வாழலாம்‌. மனிதன்‌ 
இந்த ஜந்து இயற்கைப்‌ பொருள்களுடன்‌ தாராளமாகக்‌ 
கலந்து வாழ்வதே இயற்கை வாழ்வாகும்‌. உடலில்‌ எந்தப்‌ 
பூததிறை குறைகிறதோ அதை நிறைவாக்குவதே இயற்கை 
ஹவத்தியமாகும்‌. உணவு மிகையாகி, சுமைதாங்காமல்‌ 
வயிறு புரட்சி செய்கிறது. குடல்‌ சிக்கலும்‌ முக்கலுமாய்‌ 
வருந்துகிறது. உடம்பு சூடாகிறது. பித்தம்‌ அதிகரிக்‌ 
றது. இயற்கை நாக்கில்‌ கசப்பைக்காட்டி **உபவாசமிரு, 
குடலைச்‌ சுத்தி செய்‌, பசித்துண்ணு”?? என்கிறது. இந்த 


9. 


எச்சரிக்கையை மதித்து, தண்ணீர்‌ மட்டும்‌ கொண்டு 
பட்டினியிருந்தால்‌, குடல்‌, தரம்பகள்‌ சுத்தமாகும்‌, குடல்‌ 
கழுவியால்‌: கத்தம்‌ செய்துகொண்டால்‌ உணவுக்கழிவுகளும்‌ 
நஞ்சுகளும்‌ வெளியேறும்‌. தொட்டி நீரில்‌ படுத்து, அடி 
வயிற்றைத்‌ தடவிக்‌ குட.லழுக்குகளையெல்லாம்‌ கீழே இறங்‌ 
கச்‌ செய்தால்‌, சூடு தணியும்‌. மருந்தேயில்லாமல்‌ இப்படிப்‌ 
பட்ட கச்சை எளிதாக நோயைத்‌ தீர்க்கும்‌. உடம்பிற்குச்‌ 
சூடு வேண்டுமானால்‌ சூரியக்‌ கதிரில்‌ வேர்க்க நடக்கலாம்‌, 
அல்லது படுக்கலாம்‌. பிறகு குளித்தால்‌ உடம்பு ௬௧ம்‌ 
பெறும்‌. மனிதனுக்கு வேண்டிய ஜீவசக்தி இயற்கை 
வாழ்வினாலேதான்‌ கிடைக்கும்‌. இயற்கை மக்கட்பேற்‌ 
றிற்கே ஜீவசக்தியைப்‌ பயன்படுத்தச்‌ சொல்லுகிறது. ஆண்‌ 
பெண்‌ வாழ்வு மிருகங்களைவிடக்‌ கேவலமான காமக்குரோத 
வாழ்வாக, சக்தியைச்‌ சூறையாடி. ஆளை நடைபிணமாக்கு 
கிறது. இயற்கை வினைக்கேற்ற பயனைத்‌ தருகிறது; 
“மணிதா பீரமசரியம்‌ பேணு; ஜீவசக்தியை வீணாக்காதே, 
அளவுடன்‌ உண்‌, உறங்கு, உழை'” என்கிறது. இயற்கை 
யின்‌ எச்சரிக்கையை மீறினவன்‌, சக்தியை இழந்து 
நோயாளியாகிறான்‌. இயற்கையை அன்புள்ள தாய்போல்‌ . 
மதித்து நேசிப்பவன்‌, பூரண சக்தியுடன்‌ வாழ்கிறான்‌. 


இந்தப்‌ பூரண சக்தி தத்துவத்தை இயற்கை வைத்தியர்‌ 
ஸ்ரீ இ. லட்‌௬மண சர்மா இந்த நூலில்‌ எளிய நடையில்‌ 
விளக்குகிறார்‌. சர்மா சென்ற முப்பதாண்டுகளாக இயற்கை 
வைத்தியத்திற்கே உழைத்து வருகிருர்‌. 


ஒரு கொள்கைக்கே தன்னைப்‌ பலிதானமாக்கும்‌ மணிதனை 
வீரன்‌ என்கிறோம்‌. புதுக்கோட்டை இரண்டு சுதந்தர 
வீரரை உலகிற்குத்‌ தந்தது. ஸ்ரீ சத்தியமூர்த்தி தேச ௬தந்தர 
வீரர்‌; சர்மா தேக ௬தந்தர வீரர்‌. இருவரும்‌ உலகப்‌ புகழ்‌ 
பெற்று செந்தமிழ்ப்‌ புதுக்கோட்டைக்குச்‌ சிறந்த பெருமை 
யளித்திருக்கறுர்கள்‌. சர்மா சிறந்த கல்விமான்‌, ஆங்கில- 
ஆரியப்‌ புலவர்‌, இனிய எழுத்தாளர்‌, உண்மையான நண்பர்‌, 
தாம்‌ கொண்ட கொள்கையை நிறைவேற்றும்‌ வினைத்திட்பங்‌ 
கொண்டவர்‌. பெருத்த வரும்படி தந்த வக்கீல்‌ 
வேலையையும்‌, ரிஸீவர்‌ வேலையையும்‌ விட்டு, அவர்‌ 
இயற்கை வைத்தியத்திற்கே தம்மை அர்ப்பணித்தார்‌; 
இயற்கை வழியைத்‌ தாமே பின்பற்றித்‌ தமது நோய்‌ தீர்ந்து, 
பிறர்‌ தோயும்‌ தீர்த்தார்‌. இந்த வழியில்‌ அவருக்கு வந்த... 
இடர்களும்‌, சோதனைகளும்‌ மிகப்பல. வறுமை, சிறுமை, 
திகைப்பு, நகைப்பு அனைத்துடனும்‌ போராடிக்கொண்டே 


க 
அவர்‌ தாம்‌ கெண்ட கரரியத்தை நிறைவேற்றித்‌ 
தீர்த்தார்‌. சர்மா பகவான்‌ ரமண மஹர்ஷிகளிடம்‌ 
மெய்யன்புடையார்‌. பகவான்‌ கருணையால்‌ அவர்‌ கொண்ட 
காரியம்‌ வெற்றிமேல்‌ வெற்றி யடைந்து வருகிறது. 
புதுக்கோட்டை இயற்கை நிலையம்‌, இயற்கை வகுப்புகள்‌, 
இயற்கை மகாநாடு, இயற்கை வெளியீடுகள்‌, லைஃ நாசுரல்‌ 
ஏன்ற இயற்கை வாழ்விதழ்‌ ஆகிய பல தொண்டுகளைச்‌ 
சர்மா நடத்துகிறார்‌. அவர்‌ கொள்கைகளைப்பரப்ப சர்மா 
வின்‌ மணிப்பிள்ளைகளான ஸ்ரீ காமேஸ்வரர்‌, இராமச்சந்திரர்‌, 
தியாகராஜர்‌, கணேசர்‌ முதலியோரும்‌ சிறந்த கலைமணியான 
ஸ்ரீ எப்‌. ஜி. நடேசையரும்‌ ஒத்துழைக்கிறார்கள்‌. மனித 
சமுதாயத்திற்கு இயற்கை . வழியே சுகவழி, இயற்கை : 
வைத்தியமே வைத்தியம்‌, அந்த வைத்தியத்தைச்‌ செய்து 
மருந்துக்‌ கொடுங்கோலின்றி வாழ எல்லாருக்கும்‌ உரிமை 
யுண்டு என்ற சங்கநாதத்தை இப்போது சர்மாவின்‌ 
அந்தராத்மா முழக்குகறது. சர்மா தமது மணிப்பிள்ளைக 
ளுடன்‌ நடத்திவரும்‌ இயற்கைச்‌ சுதந்தரப்போர்‌ வெற்றி 
பெற்றே தீரும்‌. அந்த வெற்றியால்‌ நோய்கள்‌ ஒழியும்‌. 
மணித வாழ்வில்‌ சுகத்தேன்‌ பொழியும்‌, 


தூயுணவு, தூயுறவு, தூயமனத்‌ யர்க்குக்‌ 


சாயமுங்‌ கண்ணாடி யாம்‌, 


இயற்கைத்‌ தொண்டு இனிது பொலிக! 


சுத்தானந்த பாரதி 


பூர்ண சக்தி 
அல்லது 


நோயற்ற இன்ப வாழ்வு 


1. சக்தி தத்துவம்‌ 


திருமந்திரம்‌ 


உடம்பார்‌ அழியில்‌ உயிரார்‌ அழிவர்‌ 
இடம்பட மெய்ஞ்ஞானம்‌ சேரவு மாட்டார்‌ 
உடம்பை வளர்க்கும்‌ உபாய மறிந்தே 
உடம்பை வளர்த்தேன்‌, உயிர்‌ வளர்த்தேனே, 


இருக்குறள்‌ 
இழிவதிந்‌ து உண்பான்கண்‌ 
இன்பம்போல்‌ நிற்கும்‌ 
கழிபேரிரையான்‌ கண்‌ கோய்‌. 


பேரின்பத்தை நாடி நிற்கும்‌ யோகியரும்கூட, உடம்பை 
வளர்க்கும்‌ உபரயமாகிய ஒழுக்கத்தில்‌ நிற்கவேண்டுமென்‌ 
பது யோக நூலாகிய திருமந்திரத்தில்‌ கூறப்பட்டிருக்கறெது. 
பேரின்பம்‌, உலக இன்பம்‌, இவ்விரண்டிற்கும்‌ பொதுவா கிய 
சாதனம்‌ சக்தி நிறைவு- பூர்ண சக்தி, உடல்‌ நலத்தினால்‌ 
ஏற்படும்‌ சக்தியின்‌ மிகுதியே அவரவர்‌ நோக்கத்துக்கும்‌ 
முயற்சிக்கும்‌ தக்கவாறு, இம்மைப்‌ பயனையோ, மறுமைய்‌ 
பயனையோ, தருவதாகும்‌. உடல்‌ நலத்திற்கான ஒழுக்கமும்‌ 
தல்லொழுக்கத்தின்‌ ஒரு பகுதியாகும்‌; அதுவே நல்லொழுக்‌ 
கத்தின்‌ முதற்‌ பகுதி. அதுவே எல்லா நல்லொழுக்கங்க 
ளுக்கும்‌ அடிப்படையாயிருக்கிறது. பூர்ண சக்தியே உட 
லின்‌ பிணிகளைத்‌ தடுக்கவும்‌, போக்கவும்‌, ஸாதனமாகும்‌. 


மேலும்‌ பூர்ண சக்தியானது நிலையான இன்ப வாழ்‌ 
வையும்‌ தருகிறது. நிலையான இன்பம்‌ என்னவென்றால்‌, 


6 இயற்கையீவ்பமே நிலயானதாகும்‌ 


= 


நம்‌ இயல்பான இன்பம்‌. இயற்கையாகவே நமக்குள்ள து 
எதுவோ, அதுதான்‌ நிலயானதாகும்‌; அது நம்மைவிட்‌ 
டுப்‌ பிரியாதது. செயற்கையாயுள்ள இன்பங்கள்‌ நம்மை 
விட்டுப்பிரியும்‌. ஐம்புலன்களாலும்‌ வருஒன்ற இன்பங்‌ 
கன்‌ எல்லாம்‌ செயற்கையான இன்பங்களே. ஆகையால்‌ 
அவ்வின்பங்கள்‌ நிலையரனவை அல்ல. ஆகையால்‌ நாம்‌ 
முக்கியமாக வேண்டத்தக்க இன்பம்‌ இயற்கை இன்பமே. 
மேல்‌ எடுத்துக்‌ காட்டியிருக்கும்‌ குறளில்‌ குறிக்கப்படும்‌ 
இன்பமும்‌ அதுவே. அக்குறளைப்‌ பின்‌ அத்தியாயத்தில்‌ 
விரிப்போம்‌. ல 


பூர்ண சக்தியின்‌ பயன்‌ வேறொன்றுண்டு. சக்தி 
நிறைவுபெற்ற ஒருவன்‌ எத்தொழில்‌ செய்தாலும்‌, அவ 
னுடைய இயற்கையின்பம்‌ அவை விட்டுப்‌ பிரியாது; 
வேலையென்பது அவனுக்கு விளையாட்டாக அமையும்‌; 
துன்பமாகத்‌ தோன்றாது. சக்திக்‌ குறைவுடன்‌ செய்யப்‌ 
படும்‌ வேலையே துன்பமாயிருக்கும்‌.. 


உலகப்‌ போக்கில்‌ வரக்கூடிய மற்ற தூன்பங்களும்‌ 
பூர்ண சக்தியுடையவனை அசைக்காது. அவற்றை அவன்‌ 
எளிதில்‌ பொறுத்துக்கொள்வான்‌. 


“தொழில்‌ புரிந்தாலும்‌, துன்பங்களுக்கு ஆளானா 
லும்‌, சக்தி குன்றி யிருப்பதே குறை?! என்று ஆங்கிலக்‌ 
கவியரசராகய மில்ட்டன்‌ பாடியிருப்பது உண்மையே. 
பூர்ண சக்தியைப்‌ பெறுவதற்கான உபாயங்களை இணி 
விசாரிப்போம்‌. அவை இரண்டு:-- (1) மருந்தின்றி 
நோய்‌' தீரப்‌ பெறல்‌; (2) பசித்துண்ணல்‌ முதலிய அற 
நெறிகள்‌. 


2. மருந்தின்மை 


தோய்‌ வந்தபோது அதை மாற்றிக்கொள்ள மருந்து 
களை உண்ணுகிறோம்‌. இது செயற்கை வைத்தியம்‌ எனப்‌ 
படும்‌. இது தப்பான காரியம்‌. 


தோய்‌ எதனால்‌ வந்ததோ, அதை மாற்றும்‌ வகை 
அறிந்து, , அவ்வகை நடப்பது இயற்கை வைத்தியம்‌ 
எனப்படும்‌. நாம்‌ செய்த தவறுகளாலேயே நோய்‌ வரும்‌, 


இயற்கையும்‌ செயற்கையும்‌ ஏ 


ஆகையால்‌, அத்தவறுகள்‌ எவை என்று கண்டு, 
அவற்றை நீக்குவதே இயற்கை மருந்து, இவை பட்டினி, 
பத்திய உணவு, முதலியனவாம்‌. “மருந்தில்லா வைத்‌ 
தியம்‌?” என்னும்‌ நூலில்‌ இதன்‌ விவரங்களைக்‌ காணலாம்‌. 


வந்த நோயை எப்படித்‌ தீர்த்தால்‌ என்ன, என்று 
நினைப்பது மூடத்தன்மை. இயற்கையான வழியில்‌ நோய்‌ 
தருவதும்‌, செயற்கை வழியில்‌ நோய்‌ தீருவதும்‌,-—இவ்‌ 
விரண்டும்‌ வெவ்வேறு பயன்களோடு கூடியவை. 

சொர்க்கப்படம்‌ என்னும்‌ படத்தில்‌ நிறைந்திருக்கும்‌ 
கட்டான்களைப்‌ பாருங்கள்‌. அவற்றில்‌ பாம்புகளும்‌ ஏணி 
களும்‌ இருக்கின்றன. ஆட்டக்காரன்‌ பாம்பின்‌ வாயில்‌ 
சேர்ந்தால்‌, பாம்பின்‌ வால்பூறமுள் ள்‌ கழ்ப்படிக்‌ 
கட்டானுக்குத்‌ தன்ளப்படுகறோன்‌. ஏணியின்‌ அடியைச்‌ 
சேர்ந்தாலே, அதன்‌ உச்சிபோய்ச்‌ சேருகிறான்‌. நோயா 
னது ஒருபோது இப்பாம்புபோலும்‌, மற்றொரு போது ஏணி 
போலும்‌ ஆகும்‌. நோய்க்காகச்‌ செய்யும்‌ வைத்தியமான து 
செயற்கை வைத்தியமாயிருக்குமானால்‌, அப்போது அந்‌ 
நோய்‌ அம்மனிதனுக்குப்‌ பாம்பாறெது; முன்னுள்ள உடல்‌ 
நலத்தையும்‌ கெடுத்து, சக்தியைக்‌ குறைத்து, வருங்காலத்‌ 
தில்‌ பெரிய நோய்களுக்கு ஆளாக்குகறது. 


இயற்கை வைத்திய முறைகளால்‌ நோயைத்‌ தணியச்‌ 
செய்தாலோ என்றால்‌, அப்போது நோயான து நீங்கும்போது 
முன்‌ இருந்த உடற்‌ குற்றங்களையும்‌ சக்திக்‌ குறைவையும்‌ 
நீக்கி, அதிகமான உடல்‌ நலத்தையும்‌, அதிக சக்தியையும்‌, 
பின்‌ வரக்கூடிய  நோய்களினின்றும்‌ பாதுகாப்பையும்‌, 
தற்துபோவதால்‌, அப்போது நோயானது சொர்க்கப்படத்து 
ஏணிகனை ஓக்கும்‌. 


உடல்‌ நலத்துக்கென்று இந்நூலில்‌ பின்சொல்லப்‌ 
போகும்‌ ஒழுக்கங்களையும்‌ பயன்பெறச்‌ செய்யவேண்டு 
மென்ற உண்மையான நோக்கம்‌ உள்ளவர்‌ யாவரும்‌ 
செயற்கை வைத்தியர்கள்‌ எல்லாரையும்‌ தீண்டாதொழி 
த்து, இயற்கை வைத்தியத்தின்‌ சீடர்களாகவேண்டும்‌. 
சொர்க்கப்படத்தில்‌ மெள்ள மெள்ள உயர்ந்த படிக்கு வந்‌ 
தாலும்‌, எப்படி ஒரு நொடியில்‌ பாம்பின்‌ வாயில்‌ விழுந்த 
வன்‌ கீழே தள்ளப்பட்டு, தன்‌ முயற்சியின்‌ பயனை இழந்து 
விடுகிருனோ, அது போலவே, நல்லொழுக்சுத்தினால்‌ உடல்‌ 
நலம்‌ பெற்ற ஒருவன்‌, அந்நலத்தை யெல்லாம்‌, ஒரு சிறு 
நோய்க்குச்‌ செய்து கொள்ளும்‌ செயற்கை வைத்தியத்தால்‌ 


8 செயற்கை வைத்யம்‌ சிறு கோலயயும்‌ பெரிதாக்க, உயிரையே மரய்த்துவிடும்‌ 


இழக்கக்கூடும்‌. செயற்கை வைத்தியத்தில்‌ சிறு தோயும்‌ 
பெரிதாகி, உயிரையே மாய்த்துவிடும்‌. அதற்குப்‌ பல அத்‌ 
தாக்ஷிகள்‌ உண்டு. ஒன்று பின்வருமாறு. 


இந்நால்‌ எழு.துவோருடைய நண்பர்‌ ஒருவர்‌ செயற்கை 
வைத்தியத்தினாலேயே கொல்லப்பட்டு, மிகவும்‌ குறைந்த 
வயதிலேயே வீண்ணுலகம்‌ சென்றார்‌. மேலும்‌ அவர்‌ 
சாகக்டெக்கும்போது, செயற்கை வைத்தியத்‌ இதனாலேயே 
தான்‌ சாக நேர்ந்திருக்கிறது, என்று, உணர்ந்து, இந்‌ 
நாலாசிரியரிடம்‌ அவ்வாறே தன்‌ மனக்‌ குறையை வெளி 
யிட்டார்‌. அவர்‌ வெகுகாலம்‌ உயிரோடி ருக்கவேண்டியவர்‌. 
அற்ப ஆயுளோடு சாவதற்கான தீக்குணங்கள்‌ ஒன்றும்‌ 
* அவரிடம்‌ இல்லை. திடமான உடலும்‌, உயிரைக்‌ காக்கப்‌ 
போதிய நல்ல ஒழுக்கங்களும்‌ அவரிடம்‌ காணப்பட்டன. 
வந்த நோயும்‌ உயிரைக்‌ கொள்ளையிடும்படிக்கான நோயும்‌ 
அன்று. பட்டிணி முதலான முறைகளால்‌ எளிதில்‌ தீரக்‌ 
கூடியதே. இயற்கைக்கு மாறான வைத்தியமே அவரைக்‌ 
கொன்றது. 

ஆகையால்‌ உடல்‌ நலத்துக்கான நல்லொழுக்கங்களால்‌ 
பூர்ண சக்தியைப்‌ பெறவேண்டுமானால்‌, எப்போதும்‌, எந்‌ 
கோயானாலும்‌, இயற்கை வைத்தியமே செய்து கொள்ளு 
வது, என்ற வீரதத்தை மேற்கெகண்டு, அதை உயிர்போல்‌ 
காக்கவேண்டும்‌. செயற்கை வைத்தியரை முற்றிலும்‌ 
விலக்கவேண்டும்‌. இவ்விரதத்திலிருப்பவரே, பின்வரும்‌ நல்‌ 
லொழுக்கங்களைப்‌ பின்பற்ற உரிமையுள்ளோர்‌ ஆவர்‌. 
அவரே பயன்‌ பெறுவர்‌. மற்றவர்‌ .இங்கும்கெட்டு, அங்‌ 
கும்‌ கெட்டுத்தட்டழிவார்‌, என்பது உறுதி. இயற்கையை 
முற்றிலும்‌ நம்பவேண்டும்‌. 


3. ஐம்பூத உணவு 


தோயில்லாத நாளில்‌ நரம்‌ பின்பற்ற வேண்டிய ஓழுக்‌ 
கம்‌ இன்னது என்று இங்கே சுருங்கச்சொல்கி, அதன்‌ விரி 
வைப்‌ பின்‌ அதிகாரங்களில்‌ சொல்லுவோம்‌, 
, இவ்வொழுக்கமானது ஐம்‌ பூத உறவு, என்பது ருக்‌ 
கம்‌, ஐந்து பூதங்கள்‌ நமக்கு உணவு. ஆகாயம்‌, வாயு, 
ஒளி, நீர்‌, மண்‌, என்று ஐந்து பூதங்கள்‌ உலகங்களுக்குகல்‌ 


உடலுயிர்களின்‌ தேறவகளில்‌ உணவே கடைப்பட்டது, 9 
= 


லாம்‌ முதலானவை. இவற்றை சக்திகள்‌ என்று கருத 
வேண்டும்‌, 

கடவுளது ஒரே சக்தியானது இவ்வாறு ஜந்தாயிற்று. 
இவற்றிலிருந்து நாம்‌ பிறத்தோம்‌. இவற்றிலேயே வாழ்‌ 
கின்றோம்‌. ஓந்துக்கும்‌ மூத்ததும்‌ நுண்ணியதும்‌ ஆகாயம்‌. 
ஆகையால்‌, இதுவே எல்லாவற்றிற்கும்‌ மேலான சக்தி. உட 
லைக்‌ காட்டிலும்‌, உயிருக்கே இது உணவு. இது குறைந்‌ 
தால்‌ உயிரின்‌ சக்தி குறையும்‌. இதைப்‌ பின்‌ விவரிப்போம்‌. 


வாயுவானது இதற்கு அடுத்தது. ஓடிக்கொண்டே 
யிருக்கும்‌ காற்றிலேயே நல்ல வாயு உண்டு. அதுவே 
உயிருக்கு சக்தி தருவது. வெட்ட வெளியிலே உள்ள 
வாயுவே நமக்கு வேண்டும்‌. குளிர்ந்த காற்று மேலான து. 
அதனோடு உறவாடிப்‌ பழக வேண்டும்‌. 


ஒளியும்‌ உயிருக்குத்‌ தேவையான உணவு. ஏராள 
மான ஒளியுணவை உண்டு வருற ஏழைகள்‌ -வெட்ட 
வெளியில்‌, வெயில்பட, உடம்பால்‌ உழைப்பவர்கள்‌-— உடல்‌ 
நலத்தில்‌ சிறந்தவராவர்‌. ஓஸியின்‌ சக்தியானது நோய்‌ 
களைத்‌ தீர்ப்பதில்‌ மேன்மை பெற்றது, என்பதை “மருத்‌ 
தில்லா வைத்தியம்‌” என்ற நூலினால்‌ அறியலாகும்‌. 


பாக்கியுள்ள இரண்டும்‌, அதாவது நீரும்‌, மண்ணும்‌, 
மற்ற மூன்றுக்கும்‌ தாழ்ந்தவை; அவற்றைவிடக்குறைந்த 
அளவில்‌ நமக்குத்‌ தேவையானவை. இவ்விரண்டிலும்‌ 
தீரே உயர்ந்தது. மண்ணின்‌ இனத்து உணவு எல்லா 
வற்றிற்கும்‌ தாழ்ந்தது; குறைந்த அளவில்‌ நன்மை; அதிக 
மானால்‌ தீமை. ்‌ 

மண்‌ என்பது உணவுப்பொருள்களின்‌ உற்பத்திக்கு 
மூலமாவதால்‌, நாம்‌ உண்ணும்‌ உணவை மண்‌ என்று 
குறிக்கலாம்‌. மண்ணின்‌ விளைவான பொருள்களையே தாம்‌ 
உணவென்று மதித்து, இவ்வுணவுக்கு மேலான ஆகாயம்‌ 
முதலிய நான்கு உணவுகளை நாம்‌ மதிக்கவில்லை. அதனால்‌ 
அவற்றின்‌ சக்திகள்‌ நம்மிடம்‌ குறைகின்றன. இந்த சக்திக்‌ 
குறைவினால்தான்‌ நோய்கள்‌ வருகின்றன. 


நோயின்மைக்கும்‌, பூர்ண சக்திக்கும்‌ இன்றியமையாத 
வழியாவது மண்ணின்‌ இனத்து உணவை அதன்‌ மிதத்தில்‌ 
உட்கொள்வதும்‌, மிதம்‌ தவறியிருந்தால்‌, அதற்குப்‌ போது 
மான பரிகாரத்தினால்‌ குற்றத்தை மாற்றுவதும்‌, மற்ற 
நான்கு உணவுகளையும்‌ அதிகமாக உட்கொள்ளுவதும்‌, 


10 தொழிலும்‌, ஓய்வும்‌ சமப்பட்டால்‌ கேசயின்மை தானே வரும்‌, 


என்பது பூர்ண சக்தி நூலின்‌ சருக்கம்‌. ஆகரயத்தின்‌ 
சக்தியைப்பற்றி அடுத்த அத்தியாயம்‌ சொல்லும்‌. 


4. பசி கொல்லாமை 


இருக்கு ஐள்‌ 
மருந்தென வேண்டாவாம்‌ 
யாக்கை கருந்திய ௫ 
அற்றது போற்றியுணீன்‌ 
அற்ற தறிர்‌ து கடைப்பிடித்த மாதல்ல 
துய்க்க தவரப்பசத் ௮, 


மாறுபா டில்லாத உண்டி மறுத்‌ அண்ணனின்‌ 
ஊறுபா டிஸ்லை உயிர்க்கு, 

இழிவறிக்‌து உண்பான்கண்‌ 
இன்பம்போல்‌ நிற்கும்‌ 

கழிபேரிரையான்‌ கண்‌ நோய்‌. 


இயளவின்தித்‌ தெரியான்‌ பெரி அண்ணின்‌ 
கோய்‌ அளவின்திப்படும்‌. 


அறநூல்‌ 
திய மனத்தாலும்‌ இறம்பு செயலாலும்‌; 
கேய்‌ பிறக்கும்‌ என்றே அவல்‌, 
உண்ணா விரதம்‌ உடலின்‌ பிணிபோக்டத்‌ 
தீண்‌ கருத்‌.அமீயும்‌ திறம்‌, 
காயமேஉயிீரின்‌ முதல்‌ உறவு, ஏன்று முன்‌ சொன்‌ 


னோம்‌. தொழிலும்‌, ஓய்வும்‌, இரண்டும்‌ சமப்பட்டிருப்பது 
ஆகாய உணவைப்பெறும்‌ உபாயம்‌. 


x 


உயிரின்‌ தொழில்களில்‌ கசடுகளை ஓழித்தலே முக்கியம்‌ 11 
rr 


தொழிலானது உழைப்பு, அல்லது கஸரத்து, என்று 
இரண்டு வகை. ட 

உழைப்பானது இருவகை. ஒன்று நம்‌ உடலில்‌ 
தானாகவே உயிரானது நடத்தும்‌ தொட! ல்களாலாகும்‌ 
உழைப்பு; சாப்பிட்ட உணவு, கண்ணீர்‌, மூச்சுக்காற்று 
ஒளி, இவற்றை யெல்லாம்‌ தன்‌ மயமாக்கிப்‌ பயன்படுத்தி, 
உள்ளே ஏற்படும்‌ சசடுகளைப்‌ போக்க, உடம்பை சுத்த 
மாக்குவது, இவற்றை யெல்லாம்‌ உயிரின்‌ உழைப்பாக 
மடக்க வேண்டும்‌. 


பணம்‌ சம்பரதிக்கவோ, மற்ற நோக்கத்துடனோ, நாம்‌ 
செய்வதெல்லாம்‌, மற்றோர்‌ வகை உழைப்பு. கஸரத்தான து 
உடல்‌ நலத்துக்காகவென்று நாம்‌ நடத்தும்‌ வேலை. நடை, 
ஓட்டம்‌, சுமைகளைத்‌ தூக்குவது, உடம்பைப்‌ பல வழிகளில்‌ 
வேண்டுமென்று தொழிற்‌ படுத்துவது, இவை கஸரத்து. 


தொழிலினால்‌ ஆகாய சக்தி செலவாறெது, மனம்‌, 
உடல்‌, இவற்றின்‌ ஓய்வினால்‌ அது மறுபடி நிறைவடை 
இறது; ஓய்வே முதல்‌ மருந்தேன அறியவேண்டும்‌. 


ஆகாய சக்தி நம்‌ உடம்பில்‌ தேவையான அளவுக்கு 

்‌ இருப்பதற்கு அடையாளம்‌ இயற்கைப்பலி. தினம்‌ ஒரு 

வேளையாவது இயற்கைப்பசி வரவேண்டும்‌, இல்லா 

விட்டால்‌ நோய்‌, வெளிப்படையாகவோ மறைவாகவோ 
இருக்கிறதென்பது நிச்சயம்‌. 


உயிரின்‌ தொழில்களில்‌ முக்கியமானது என்ன 
வென்றால்‌, உடம்பில்‌ ஏற்படும்‌ கசடுகளை அப்பேரதைக்‌ 
கப்போது கழிப்பதே. இத்தொழில்‌ பாக்கிப்படுமானால்‌, 
உயிருக்கு ஒய்வே இல்லாமல்‌ போகும்‌; ஆகாயசக்தி 
குறையும்‌; பசியுணர்ச்சி மழுங்கும்‌; ஜீரணசக்கி--உண 
வைத்‌ தன்மயமாக்கும்‌ சக்தி-குறையும்‌. உணவினின்றுமே 
கசடுகள்‌ உண்டாகின்றன. 


தனால்‌ தான்‌, “மலம்‌ வைத்துண்ணேல்‌'” “ஸ்நானம்‌ 
செய்துண்ணக்‌ கடவாய்‌?! என்ற விதி வசனங்கள்‌ 
ஏற்பட்டிருக்கன்றன. மலக்‌ குடலினின்றும்‌ மலம கழிந்து 
போகவேண்டும்‌; அது காலியாகவேண்டும்‌ ; இடையில்‌ 
"உண்ணக்கூடாது, என்பது முதல்‌ வசனத்தின்‌ கருத்து. 
இரண்டாவது வசனத்தின்‌ கருத்தும்‌ அதுவே. மேல்‌ தோலை 
மாத்திரம்‌ நீரினால்‌ சுத்தம்‌ செய்துகொள்வது ஸ்நானமாகாது. 


மலம்‌ வைத்துண்டால்‌ கசடுகள்‌ குவியும்‌, 


12 
TTT 


இரத்தமும்‌ சூத்தமாகவேண்டும்‌, ஏற்கனவே உண்ட உணவு 
உடம்பில்‌ சார்ந்ததும்‌, அது பற்பல மலங்களாக மாறுறெது. 
அவை வியர்வை, மூத்திரம்‌, முதலிய ககைகளமய்க்‌ கழிந்‌ 
தால்தான்‌ மனிதன்‌ ஸ்நானம்‌ செய்தவன்‌ ஆவான்‌, இப்படி 
இரத்தம்‌ சுத்தமான பின்பே நற்பசி வரும்‌; மலம்‌ வைத்‌ 
துண்ணும்‌ வழக்க முன்ளவனுக்கு நற்பசி என்றைக்கும்‌ வர 
மாட்டாது. அது வராதபோது உண்ணுவது பெரும்‌ குற்‌ 
றம்‌. பசி வந்த பின்பும்‌, உடனே உண்ணுவதும்‌ தவறே 
* யாம்‌. பசி வந்து அது முற்றின பிறகு உண்பதே ஒழுக்கம்‌. 
பின்னும்‌ உண்ணும்போது, ஜீரணசக்தியின்‌ அளவுக்கு 
மேல்‌ உண்ணுவதும்‌ குற்றம்‌, பசியைக்‌ கெரல்லாமல்‌ 
உண்ணுவதே ஒழுக்கம்‌. 
பசியில்லாது உண்டாலும்‌, பசி வந்து மிதமீறி 
உண்டாலும்‌, உயிருக்கு ஓய்வின்றிப்‌ போவதால்‌, உயிர்க்‌ 
கருவிகள்‌ களைத்துப்போய்‌, நம்மைச்‌ சபிக்கின்றன. அச்‌ 
சாபங்களே நோய்களாகும்‌. 
பசியை எப்படி அறிவது, பரி கொல்லாமை 
என்பது எப்படி, என்ற விவரங்களை இணி விசாரிப்‌ 
போம்‌. 


திருவள்ளுவ தாயனார்‌ திருக்குறளில்‌ “ மருந்து ?? என்‌ 
அம்‌ அதிகரரத்தில்‌ நோயற்ற வாழ்விற்கான ஒழுக்கத்தை 
வர்ணிக்கின்ற குறள்கள்‌ இவ்வத்தியாயத்தின்‌ தலைப்பில்‌ 
வைக்கப்பட்டன. ்‌ 

அவற்றின்‌ முதற்‌ குறில்‌ சொல்லியிருப்பதாவது: முன்‌ 
உண்ணப்பட்ட உணவு முற்றிலும்‌ உடலை விட்டு அற்றதை 
அறிந்து உண்ணுபவனுக்கு நோய்‌ வராது; மருந்துகளே 
அவனுக்கு வேண்டாம்‌ என்பதே. 

இரண்டாவது குறளின்‌ பொருளரவது: பசி வந்தாலும்‌, 
அது வளர்ந்து நற்பசியாவதற்குப்‌ போதுமான நேரமும்‌ 
பொறுத்து, அப்பால்‌ உடலுக்கு நன்மைதரும்‌ உணவை 
உண்ணவேண்டும்‌, என்பது. 


்‌ மூன்றாவது குறளில்‌ பொதுவாய்‌ குறைத்துண்ணல்‌ வே 
ண்டும்‌, இல்லாவிட்டால்‌ நோய்வரும்‌, என்று சொல்லுகிறார்‌. 


தான்காவது குறளில்‌, குறைத்து உண்ணுவதிலும்‌ 
உடலின்‌ தேவையளவுக்குச்‌ சிறிதும்‌ றால்‌ 
குறைத்துண்ணலே மேன்மையானது, அதனால்‌ தநோயற்றி 
குத்தல்‌ மாத்திரமல்ல, இடையறா இன்பமும்‌ ஏற்படும்‌, 


தேவையளவு உண்ணுவது மேலோர்‌ வழி. 13 


என்று சொல்லுகிறார்‌. இக்‌ குறனானது மிகவும்‌ அரிய 
உண்மையைக்‌ குறிக்கிறது. 

ஐந்தாவது குறளில்‌, இரண்டாவது குறளின்‌ பொருளை 
விளக்குகிறார்‌. பசியாகிய இயின்‌ அளவுக்கு அதிகப்பட 
உண்ணுகிறவனிடம்‌ நோய்கள்‌ மிகுந்திருக்கும்‌, என்பது 
அதன்‌ பொருள்‌. 
்‌ இக்‌ குறள்களில்‌ மூன்று தரமான ஒழுக்கங்களும்‌, 
அவற்றிற்குள்ள மூன்று தரமான பயன்களும்‌ காணப்படு 
கின்றன. அவை- 


ஒழுக்கம்‌ பயன்‌ 


1. தேவைய்ளவுக்கு இடையறா இன்பமும்‌ நோயி 

மேற்படாது உண்ணல்‌ ன்மையும்‌. 
2. தேவையள வுக்கு 

அதிகமாயும்‌, தீயள த்‌ ழ்‌ 

வுக்கு அதிகப்படா நேரயின்மை மட்டும்‌. 

மலும்‌ உண்ணல்‌. 
3. தீயளவுக்கும்‌ அதிக ன்‌ 3 

மாக உண்ணல்‌ அனவ ல்ல காட்ட 

இணி, இக்குறள்களுக்கு விரிவுரை செய்து பசிகொல்லா 
மையின்‌ வழியையும்‌ குணத்தையும்‌ விளக்குவோம்‌. ட்‌ 

முன்‌ உண்டது அற்றுப்போன பிறகே பசி வரக்காண 
லாம்‌, என்பது முதற்குறளின்‌ கருத்து. அற்றதும்‌ பசி வரு 
வதும்‌ எப்படி அறியக்கூடுமென்பது பரிமேலழகரின்‌ உரை 
யில்‌ ௬ருக்கமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிற து. 

முன்‌ உண்டது அறும்போது ஏற்படும்‌ குறிகளை 
உரையாசிரியர்‌ அடியில்‌ வருமாறு குறிக்கிறார்‌. யாக்கை 
தொய்ம்மை, தேக்கின்‌ தூய்மை (சுத்தமான ஏப்பம்‌) 


* இக்குறளின்‌ உரையானது லெ பதிப்புகளில்‌ தவறாக அச்சிடப்‌ 
பட்டிருக்றெ.து. காவலர்‌ பதிப்பில்‌ மட்டும்‌ தவறில்லாமல்‌ சசணப்படுற 
அப்‌ பதிப்பில்‌ சண்டிருக்கும்‌ உரை வாசகமே இங்கே ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டிருக்றெஅ, 

ஏ உரையில்‌ (தேக்‌ன்‌ தூய்மை' என்ற சொற்றொடரில்‌ “கேக்கு. 
என்பத பழமையான தமிழில்‌ பழக்கமுள்ள சொல்லாகும்‌, ௮௮ இக்‌ 
காலத்தில்‌ வழக்கத்தில்‌ இல்லை, “தேகு' என்ற பதத்திற்குக்‌ கன்னட 
பாஷையில்‌ ஏப்பம்‌ என்றே பொருள்‌, 


> 


6S 


14 வெற்றேப்பம்‌ இரைப்பை காலியானதைக்‌ குறிக்கும்‌, 


கரணங்கள்‌ தொழிற்கு உரியன ஆதல்‌, பசிமிகுதல்‌, என்று 
நாலுபடிகள்‌ உள்ளனவாம்‌. இனை உற்று நோக்கத்தக்கன 


உணவின்‌ மணமாவது, ௬வையாவது, ஏப்பத்தில்‌ 
காணப்படுமானால்‌, அப்போது வயிறு காலியாகவில்லை 
யென்பது நிச்சயம்‌. அப்போது உடம்பு இலேசாகவும்‌ 
ஆகியிராது. வெற்றேப்பம்‌ வருமுன்‌ பசி வர இடமேயில்லை. 
அவ்வித ஏப்பம்‌ கானும்‌ வரைக்கும்‌, அதற்கு அப்பாலும்‌, 
உண்ணாமல்‌ காக்கவேண்டும்‌ என்பது நெறி. 


௬த்தமான ஏப்பங்களும்‌, ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாய்‌ இடை 
மிடையே, பல தடவை வரும்‌. ஒவ்வொரு எப்பத்தோடும்‌ 
வயிற்றின்‌ முதற்‌ கருவியாகிய இரைப்பை என்னும்‌ கருவி 
யானது குறுகிக்கொண்டும்‌, சக்தி மிகுந்து கொண்டும்‌, 
வருகிறதென்று அறியவேண்டும்‌. வயிற்றிற்குள்‌ சிறைப்‌ 
பட்டிருக்கும்‌ வாயுவானது ஏப்பங்களால்‌ வெளிப்படுவதனால்‌ 
வயிறு குறுகிக்‌ குறுக, தன்‌ இயற்கையான பருமனைப்‌ 
பெறும்‌. முன்‌ உண்ட உணவினால்‌ விரிக்கப்பட்டு, அது 
பருத்துப்போயிருந்தால்‌, இப்போது குறுக வேண்டிய 
தாகிறது. 


சுத்தமான ஏப்பம்‌ ஒன்று கூட வராமல்‌ சாப்பிடுவது 
பெரும்பிழை. அது வரும்‌ வரை சாப்பிடாமல்‌ பொறுப்‌ 
பதைப்‌ பட்டினி கிடப்பதென்று சொல்லவும்‌ தகாது. பசியே 
வராதபோது பட்டினியென்ற சொல்‌ ஏற்காது. தேவையான 
நேரம்‌ காத்திருந்தால்‌, வெற்றேப்பம்‌ வந்தே தீரும்‌. 


முதன்முதல்‌ பசி கொல்லாமை ஒழுக்கத்தில்‌ புகுவோன்‌, 
ஏப்பங்கள்‌ வரவதைக்கவனமாய்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்‌ 
டி. ருக்கவேண்டும்‌. இப்படித்தான்‌ அவன்‌ வெற்றேப்பங்‌ 
களரின்‌ வரவை அறியும்‌ திறமையைப்‌ பெற முடியும்‌. 


இப்படி வரும்‌ வெற்றேப்பங்களில்‌ கடைசியான 
வெற்றேப்பமானது மற்றெல்லா ஏப்பங்களைவிடச்‌ சிறிய 
தாயும்‌ நுண்ணியதாயும்‌ காணப்படும்‌. இதன்‌ பின்பு தான்‌ 
பசி பிறக்கின்றது. ட 


பசி பிறந்ததற்கு முதல்‌ அடையாளமாக, உடம்பின்‌ 
எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ சக்தி பரவும்‌. மூளை முதல்‌ கை 
கால்கள்‌ வரை, எல்லாக்‌ கருவிகளும்‌ தத்தம்‌ தொழில்‌ 
களுக்குப்‌ போதுமான சக்தியை இப்போதே பெருகின்றன்‌. 
உயிரின்‌ சக்தியானது இதுவரை உணவினால்‌ ஏற்பட்ட 
வேலைகளில்‌ ஈடுபட்டிருந்தது. உணவைத்‌ தன்மயப்‌ 


காலி வயிற்றில்‌ உயிர்‌ இசாப்பாறும்‌ 15 
ப வைய்‌ TT 


படுத்துவதே உயிரின்‌ எல்லாத்‌ தொழில்களிலும்‌ மிகவும்‌ 
கடுமையான வேலை. இவ்வேலை தீர்ந்து ஓழிந்ததினால்‌, 
உயிருக்கு விடுதலைக்‌ கொண்டாட்டமேற்படுகறது. இதொ 
ன்று தவிர, மற்றெல்லாத்‌ தொழிலும்‌ உயிருக்கு எளிது. 
ஆகையால்‌ உணவின்‌ திமீத்தமாயுள்ள வேலையினின்றும்‌ 
ஓய்வுபெற்ற உயிரானது எக்கருவிகளிலும்‌ சென்று தொழிற்‌ 
திறமையைத்‌ தருகிறது, என்பது ஆச்சரியமாகாதா. 
ரணங்கள்‌ தொழிற்‌ குரியன ஆதல்‌,”'என்று பரிமேலழகர்‌ 
குறித்தது இதுவே. 

ஆகையால்‌ வயிறு. காலியாகி, உயிரானது இளைப்பாறும்‌ 
பொழுதே, நம்‌ ஆன்மார்த்தமாகிய கர்மங்கள்‌--தவம்‌, 
தியானம்‌, கடவுள்‌ வழிபாடு, என்பனவும்‌ கல்வி பயிலுவது, 
பிழைப்புக்கான தொழில்‌, எல்லாமும்‌ செய்வதற்கு உரித்தான 
பொழுதாகும்‌. காலையில்‌ உண்ணாவிரதம்கொண்டு, தண்‌ 
ணீரைமட்டில்‌ உயிருக்கு ஆதரவாக வைத்துக்கொண்டு, 
கர்மங்களை யெல்லாம்‌ செய்து முடிப்பது ஆர்ய ஒழுக்கம்‌, 
என்று வேதங்கள்‌ போதிக்கின்றன. முற்காலத்தில்‌ சிறு 
வரைக்‌ குருகுலம்‌ சேர்த்து, அங்கே குரு அவர்களை 
“உபதயதநம்‌'? என்ற முறைப்படி மாணவர்களாக ஏற்றுக்‌ 
கொள்ளும்போது, அவர்களுக்கு உத்தரவிடப்படும்‌ நியமங்‌ 
களில்‌ -மசத்ரு தேவோ பவ”: ௩ எனி ௭௭) என்று ஆரம்‌ 
பிப்பதில்‌--அபோசாந கர்ம குர” (எனா கர ௧௧-— 
தண்ணீர்‌ மாத்திரம்‌ சாப்பிட்டுக்கொண்டு வேலைகளைச்‌ செய்‌ 
என்று வரும்‌ கட்டளைக்கு இதுவே கருத்து. உடல்‌ நலத்‌ 
இன்‌ நுட்பங்களையும்‌, பசி, ஜீரணசக்தி, முதலானவற்றின்‌ 
தத்துவங்களையும்‌ நன்கு அறியாத பிற்காலத்துப்‌ பண்டிதர்‌, 
இதற்கு “ஆசமநும்‌ செய்து, கர்மங்களைத்‌ துவக்க வேண்டும்‌?” 
என்று பொருள்‌ கூறுகிறார்கள்‌. 

காலையில்‌ உண்ணாவிரதத்துடன்‌ வேலைகளைச்‌ செய்யும்‌ 
பழக்கமுள்ளவரே கல்வி, தவம்‌, தொழில்‌, இவற்றில்‌ 
மேன்மை பெறுவர்‌. . 

இதனால்‌, தொழில்களை முடித்துவிட்டு, அப்பாலே தான்‌ 
பகலில்‌ முதன்முதல்‌ உணவு கொள்ளவேண்டும்‌. இது 
இயற்கையுமாகும்‌. 

இதற்கு மற்றோர்‌ நியாயமும்‌ உண்டு. உடலில்‌ பரந்து 
நிற்கும்‌ கசடுகளை சுறுசுறுப்புடன்‌. உயிரான து அப்புறப்‌ 
படுத்தின பின்புதான்‌ நற்பசி உதிக்கும்‌, என்று நிரூபித்‌ 


16 வழிதப்பி உண்ணுறெவனுக்கு உணவு கோயாகும்‌ 
= 


3 


இருக்கிறோம்‌ அல்லவா? அப்படி, உடலின்‌ கசடுகள்‌ நீக்‌ 
கப்பட்டு, உடலும்‌ மனமும்‌ நிர்மலமாயும்‌, பசிவருவதற்குத்‌ 
தகுதியாயும்‌, ஆகவேண்டுமானால்‌, கஸரத்து, அல்லது 
தொழில்‌ புரிவதுதான்‌ இயற்கையான உபாயம்‌. இவற்றினால்‌ 
உயிரின்‌ மந்தகுணம்‌ நீங்கி, சுறுசுறுப்பு உண்டாகின்றது. 


தொழில்‌ யாதொன்றும்‌ செய்ய மனமில்லாதவன்‌, 
என்னசெய்யவேண்டும்‌? பிந்தி சாப்பிடுவதை முத்தியே 
சாப்பிட்டால்‌ என்ன? என்று கேட்கலாம்‌. நியாயம்‌ என்ன 
வென்றால்‌, அவன்‌ மற்றவரைவிட, இன்னும்‌ அதிக நேரம்‌ 
காக்கவேண்டும்‌. ஏனென்றால்‌, அவன்‌ சும்மாயிருப்பதால்‌. 
அவன்‌ உயிரானது சிறிது மந்தமாகவே தரன்‌ உடலைச்‌ 
௬த்தம்‌ செய்யும்‌. அதனால்‌ அவ்வேலை முடிந்து, பசி 
உண்டாவதற்கு அதிகநேரம்‌ பிடிக்கும்‌. 


பசியென்ற தீ களம்பாமலாவது, அது மந்தமாயாவது, 
இருக்கும்போது உண்டால்‌, என்ன குற்றம்‌? உணவானது 
அப்படி உண்‌ ணுவோனைக்‌ கெடுக்கும்‌, என்பது தான்‌ குற்றம்‌. 
வேதாந்த மூல நூல்களில்‌ ஒன்றான தைத்திரிய உபநிஷத்தில்‌, 
உணவுக்கு *‘அந்நம்‌'” என்ற பெயர்‌ ஏன்‌ வந்ததென்ற 
கேள்விக்கு பதில்‌ சொல்லுவதில்‌, உணவானது உயிர்களால்‌ 
உண்ணப்படுவது மாத்திரமல்ல, உணவு உயிர்களை--நேரய்‌ 
மூலமாக--உண்ணுவதாலும்‌, உணவை அந்நம்‌ என்று 
சொல்லத்தகும்‌, ஏன்று வர்ணித்தருக்கிறது. எங்கும்‌ நிறைந்‌ 
திருக்கும்‌ கடவுட்கன்மையானது உணவிலும்‌ உண்டு, 
அல்லவா? அதை நெறி தப்பி உண்டால்‌, அது சும்மாவீடுமா? 


ஆனால்‌, அதிக நேரம்‌ ஒருவன்‌ வேலையிலேயே இருந்து 
விடுவானாகில்‌, அதனால்‌ பசி தடைப்படும்‌. அதற்கு பதிலாக, 
களை, மயக்கம்‌, முதவீய அவகுணங்கள்‌ ஏற்படும்‌. அப்படி 
நேர்ந்தால்‌, அதற்குப்‌ பரிகாரமாக, இளைப்பாற வேண்டும்‌. 
அதன்பின்‌, “மருந்தில்லா வைத்ய” நூலில்‌ வர்ணிக்கப்படும்‌ 
நாபிஸ்நாநம்‌ முதலிய ஏதாவது ஒன்றைச்‌ செய்வதும்‌ நலம்‌. 
ஒருக்கால்‌ அடிவயிற்றில்‌ மலமிருந்து, நோய்‌ செய்யக்‌ கூடு 
மாதலால்‌, “வஸ்தி”? (எனிமா) ஏன்ற முறைப்படி ஆதனா 
வாயில்‌ தண்ணீரை உள்ளுக்கு வாங்கிக்‌ கொண்டு, அதனால்‌ 
மலம்‌ கழிப்பதும்‌ நலம்‌. 

அதிக நேரம்‌ வேலைசெய்யாமல்‌, நிதானமாக வேலை 
செய்த நிறுத்திக்‌ கொண்டால்‌, பசி வருவது தடைப்பட 
மாட்டாது. 


வயிற்றில்‌ உணரப்படுவது பசியின்‌ குதியாகாது 17 
ட வை வைம வைகை கை மவ கை அவலை ைகைகையைைைைைைை சைகை கை கைக சைகை கைக க கக ண க்‌ 


களை, மயக்கம்‌, துயரம்‌, பரபரப்பு, மட்டில்‌ அடங்காத 
களிப்பு, இவற்ருல்‌ பசிவராது. : உண்ணவும்‌ கூடாது. 
உண்டால்‌, உணவு உடலில்‌ நஞ்சாகும்‌. 


இங்கே பசியைப்பற்றி மக்கள்‌ கொண்டிருக்கும்‌ மிகத்‌ 
தவறான எண்ணங்களைச்சொல்லி, அவற்றைக்‌ கண்டிக்கத்‌ 
தகும்‌. 


பரியென்பது களை, மயக்கம்‌, பலவீனம்‌, முதலிய 
குறைகளை உண்டுபண்ணுமென்றும்‌, அக்குறைகளாலேயே 
பரியை அறியவேண்டுமென்றும்‌, பலர்‌ எண்ணுகிறார்கள்‌; 
இது. மிகத்‌ தவறு. இதனாலேதரன்‌ உலகில்‌ அளவற்ற 
"நோயும்‌ துன்பமும்‌ அற்ப ஆயுளும்‌, மடமையும்‌, 
எண்ணிறந்த அவகுணங்களும்‌, மலித்திருக்கன்றன. அலி 
வீன்மையும்‌, அதனால்‌ ஏற்படும்‌ தீயசெயல்களுமே துன்‌ 
பத்துக்கு மூலம்‌. 

வேறுசிலர்‌, பசியென்பது வயிற்றைப்‌ பிடுங்குவது 
போல்‌ உணரப்படும்‌ உணர்ச்சி, என்பார்‌. பசியானது 
துன்பம்‌ தருவதல்ல, இன்பமே தருவது, என்பது உண்மை. 
பரியைத்‌ தம்மில்‌ கண்டு, அதன்‌ சொரூபம்‌, குணம்‌, 
இவற்றை அறித்தவர்‌ இப்படியே போதித்திருக்கிறார்கள்‌. 
“பரித்திறா?! என்று யோகிகள்‌ கூறுகிறார்கள்‌. இது 
இன்பமே தருவது, துன்பம்‌ தராது, என்பது வள்ளுவனார்‌ 
குறளாலேயே கரணப்படும்‌. இதையே மேல்நாட்டு யோகி, . 
எட்வர்டு இயேர்ல்‌ புரிண்ட்டன்‌ (808௨ம்‌ Earle Purinton) 
என்பவர்‌, விவரித்துக்‌ கூறியிருக்கிறார்‌: “இடைவிடாது 
உடல்‌ நலத்துடனும்‌ புநிதமாயும்‌, இன்புற்றும்‌, வாம 
வேண்டுமானால்‌, எப்பொழுதும்‌ சிறிது பசியுடனேயேவாழ்‌?? 
(The Secret of being always healthy, holy and happy 
is to be a little hungry most of the time.) என்று. 


கழுத்திற்குக்‌ கமாக உணரப்படுவன தன்றும்‌ பசியின்‌ 
குறியாகாது, என்று மனதில்‌ வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


மேல்‌ குறித்த அடையாளங்கள்‌ யாவும்‌ நோயின்‌ குறி 
களே பரியின்‌ குறிகள்‌ அல்ல. 


சாப்பிட உட்கார்ந்ததும்‌ உணவு ருகரமாய்த்‌ தோன்று 
மானால்‌, அதுவே பரிப்பதற்கு அடையாளம்‌, என்று பெரும்‌. 
பாலார்‌ மதிக்‌இன்றார்கள்‌. இதுவும்‌ அறிவின்மையே. பசி 
வேறு, ௬வைவேறு, சுவையென்னும்‌ அறிவு ஐம்புலன்‌ 


சுவையறிவு இயற்கை வாழ்வில்‌ மமக்கு அனுகூலமாகும்‌. 


TT 


களில்‌ ஒன்றாகும்‌. அது இயற்கை வாழ்வில்‌ நமக்கு அனு 
கூலமரசுவிருக்கும்‌. செயற்கை வாழ்வில்‌ அது நமக்குப்‌ 
பகையாக மாறிவிடுகிறது. பல ஆண்டுகளாக முற்றி 
நிலைத்த அஜீர்ணநோயுள்ள ஒருவன்‌, செயற்கை! முறை 
களால்‌ ருசிகரமாய்ச்‌ சமைக்கப்பட்ட உணவை உண்ணத்‌ 
துவங்கினால்‌, உடனே தன்‌ நோயை மறந்து, ஓரு முழு 
வயிற்றளவு உண்டுவிடுவான்‌, ஆசையால்‌ உணவு ருசியா 
யிருக்கிறது, என்பதுகொண்டு பசியை நிச்சயிப்பது, பகை 
வனை மந்திரியாகவைத்துக்கொள்ளுவதே ஆகும்‌. 


18 


பசி வந்துகொண்டிருக்கும்போது, மற்றோர்‌ அடையா 
ளமும்‌ காணப்படலாம்‌; அதாவது வாயிலும்‌ பற்களிலும்‌ 
ஊத்தை படி.வகே. காலையில்‌ பல்‌ துலக்கி, வாய்‌ சுத்தம்‌ 
செய்திருந்தாலும்‌ உண்ணாமல்‌ மட்டில்‌ இருந்தால்‌--இப்படி 
தருவதுண்டு; அதனால்‌ மறுபடி சுத்தம்‌ செய்யவேண்டி. 
னரும்‌. இப்படிக்கு ஏன்‌ நேருகிறது, என்றால்‌, உடலில்‌ 
அளவுக்குமேல்‌ கசடுகள்‌ நெருங்கியிருப்பதாலேயே, என்று 
அறியவேண்டும்‌. பசிகொல்லாமை எனும்‌ நெறியை அறி 
யாது, அதை அவமதித்து வாழ்பவன்‌ உடலில்‌ கசடுகள்‌ 
அன்றன்று வெளியேறாமல்‌, உள்ளேயே தங்கி, அதிக 
மாகிக்கிடக்கும்‌. அப்படிக்கானவன்‌ பிற்பாடு பசிகொல்‌ 
லாமை தெறிக்கு வந்தால்‌, பச வந்து, அது முற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ நேரத்தில்‌ அக்கசடுகளில்‌ சிறிது வெளிப்‌ 
படும்‌. இது நல்லதே. இப்படிக்குக்‌ காணப்பட்டால்‌, இது 
வரை காம்‌ செய்த தவறுகளுக்கு மாறாக, இனியாவது நல்‌ 
லொழுக்கத்தில்‌ நின்று, தலம்‌ பெறவேண்டும்‌, என்று மன 
உறுதி கொள்ளவேண்டும்‌. ““உபவாஸ தத்துவம்‌'' என்னும்‌ 
நூலில்‌ இதை இன்னும்‌ விளக்குவோம்‌. 


குறளசசிரியர்‌ “அருந்தியதற்றது போற்றி” என்று 
குறித்த கருத்கை இதுவரை வர்ணித்தோம்‌. இப்படி. 
வள்ளூவனார்‌ நாலில்‌ குறித்திருப்பது இதை எழுதுவோ 
குக்குத்‌ தெரியவரும்‌ முன்னாடியே இதே கருத்தை இந்‌ 
நாவின்‌. முதற்பதிப்பில்‌ வர்ணித்ததுண்டு; இதனால்‌ எழுது 
வோரின்‌ சொந்த அனுபவமும்‌, வள்ளுவனார்‌, பரீிமேலழ 
கர்‌, இவர்கள்‌ கண்ட உண்மையும்‌, ஒன்றாக அமைந்தது, 
என்று காணலாம்‌. 


பசியானது மேற்கண்ட குறிகளால்‌ வந்திருப்பதாக 
தெரிந்தாலும்‌, அது உண்மையான பிதானா, என்று 
காணுவதற்கான வேறு சில இலக்கணங்களும்‌ உண்டு. 


யிகொல்வரமை உயரிய வேள்வி 19 


அவையாவன, வாயில்‌ எச்சில்‌ ஊறுதல்‌, சுவையறிவு 
ஸாத்துவிகமாயும்‌ கூர்மையாயும்‌ ஆதல்‌, மனத்தெளிவு 
சாலா மூன்று. 

எச்சில்‌ என்பது, வெளியே துப்புவதற்கான நீரல்ல. 
உணவை வரவேற்கும்‌ பொருட்டு, முன்‌ வந்து திற்கும்‌ 
உயிரே அது, என்று அறியத்தகும்‌. உணவானது வயிற்‌ 
அுக்குள்‌ புகுவதற்கு ஏற்றதாகும்‌ பொருட்டு, முதலில்‌ 
அதை எச்சிலில்‌ கலக்கவேண்டும்‌, என்பது கடவுளின்‌ 
அமைப்பு. இல்லாவிட்டால்‌ உணவானது உடற்கருவி 
களுக்குத்‌ துன்பம்‌ தரும்‌; முடிவில்‌ தஞ்சாகவும்‌ மாறும்‌. 
இதை “மென்றுண்ணல்‌'* எனும்‌ அத்தியாயத்தில்‌ காண்க. 


இதனால்‌--எச்சில்‌ ஊறுவதால்‌--உயிரானது உணவை 
ஏற்றுக்கொண்டு, அதைத்‌ தன்மயப்படுத்த சித்தமா 
யிருப்பதாகக்‌ காணவேண்டும்‌. நற்பரியினால்கான்‌, உண 
வைத்‌ தன்மயமாக்கும்‌ சக்திவாய்ந்த எச்சில்‌ ஊறும்‌, 
மற்றபோது ஊறும்‌ ஏச்சிலானது வேறு, என்றும்‌ அறிய 
வேண்டும்‌. 

மேலும்‌ நல்ல எச்சில்‌ ஊறும்போதே, உடல்நலக்‌ 
தூக்கு மாறில்லா உணவில்‌ விருப்பமும்‌ உண்டாகும்‌. அவ 
சவருக்குப்‌ பழக்கமுள்ள உணவுகளிற்குள்‌ எது ஸாத்துவிக 
மானதோ,-- உடலின்‌ நரம்புகள்‌, மூளை, இவற்றிற்குத்‌ 
துன்பம்‌ தராததோ--அதனிடமே விருப்பம்‌ வரும்‌. 
இல்லாவிடில்‌, நற்பசி வரவில்லையென மதிக்கத்தகும்‌. 
ஸாத்துவிகமான உணவென்பது எல்லாம்‌ ௬ுவையற்றவை 
என்றே மனிதர்‌ நினைக்கிறார்கள்‌. நற்பசியில்லாதவர்‌ 
சுளுக்கு அவை *வையற்றவையே. உப்பு, புளி, மிளகாய்‌, 
கடுகு, பெருங்காயம்‌, வெங்காயம்‌, வெள்ளைப்பூண்டு, முத 
லான மசாலைகளால்‌ தீட்டப்பட்ட உணவுகளே அவருக்‌ 
குப்பிரீயம்‌. நற்பரியுள்ளவ னுக்கு அப்படிக்கல்ல. ஏனென்‌ 
றால்‌ பரியே அவனுக்கு மசாலை சமமரன்களாகிறது. இக 
னால்‌ அவன்‌ உண்ணும்போது ச௬ுவையின்பத்தையும்‌ 
பெறுகிறான்‌. மேலும்‌ மற்றவரைவிட உயர்வான சுவை 
யின்பத்தைப்‌ பெறுகிறான்‌, என்றே காணப்படும்‌. 

பரிகொல்லர விரதமே அறத்தின்‌ முதற்படி, என்பதை 
நன்கு உணர்த்தும்‌ பொருட்டு, வேதாந்த நூல்களின்‌ 
கருத்தைச்‌ சொல்லுவோம்‌. 


பகவத்ததையெனும்‌ நூலில்‌, ஸத்குருவாசு வந்த 
கண்ணபிரான்‌, சீடனான அர்ச்சுனனுக்கு “இவ்வுடலே 


22 ஒருபொழுது எண்‌ போதுமானது 


தாழ்த்தவராவோம்‌. ஏனென்றால்‌, விலங்குகள்‌ ௬யேச்சை 
யாக இயற்கை வாழ்விலிருக்கும்வரை, இவ்வறத்தினின்றும்‌ 
தவறுவது கிடையாது. ்‌ 


அன்றன்று உண்ணப்படும்‌ உணவானது முற்றிலும்‌ 
உடம்பை விட்டு அற்றுப்போவது எப்போது? பசிவருவ து 
எப்போது? இந்த வினாக்களுக்கு உத்தரம்‌ கூறுவது இனி 
எளிதாகும்‌. 


பெரும்பான்மையோருக்கு, தினம்‌ ஒரு வேளை சாப்பாட்‌ 
மல்‌ உண்ணப்படும்‌ உணவானது அற்றுப்போய்‌, நற்பி 
வர, அறுபது நாழிகையும்‌ தவை; அதாவது தினம்‌ ஒரு 
வேளையே அவர்‌ சாப்பிடத்தகும்‌; இது தெளிவு. மேலும்‌ 
அவர்‌ நடுப்பகலிலோ, பிற்போதிலோ, ஏதாவது குறிப்‌ 
பிட்ட ஒரே நேரத்தில்‌ பிரதிதினம்‌ சாப்பிடலாம்‌. இப்படிச்‌ 
செய்தால்தான்‌ “மலம்‌ வைத்துண்ணேல்‌'' என்னும்‌ கட்‌. 
உளைப்படி நடப்பவரசவர்‌. ஏனென்றால்‌, அன்றன்றுணவின்‌ 
மலம்‌ மறுநரள்‌ காலையில்‌ கழிந்து, சாப்பிடும்‌ நேரத்திற்குள்‌ 
பசி உதிக்கும்‌. அதிகாலையில்‌ வயிற்றுமலம்‌ அபான 
வாயிலாக ஒழிக்கப்பட்டு, மற்ற மலங்களும்‌, மூச்சு, 
வியர்வை, மூத்திரம்‌, என்ற வகைகளாய்‌ நடுப்பகல்‌ வரை 
யுள்ள காலத்திற்குள்‌ கழிக்கப்படும்‌. இதனால்‌ பகல்‌ 15 
நாழிகைக்குத்‌ தூய பசி உண்டாகும்‌. கல்ல ஜீரணசக்ட 
வாய்ந்த ஒருவன்‌, தன்னால்‌ எளிதில்‌ ஜீரணமாக்கக்‌ கூடிய 
அளவையே உண்ணுவானாகில்‌, அவன்‌ தினம்‌ ஒரே வேலா 
சாப்பிட்டால்‌ உயர்வு, என்று இதனால்‌ அறிந்தோம்‌. 

எளிதில்‌ ஜீரணமாக்கு மனவாவது, உணவை ஜீரணிக்‌ 
கும்‌ வேலை தவிர, அவனது மற்ற வேலைகளுக்குப்‌ போதிய 
சக்தியை மீதப்படுத்தி, நிதானிக்கப்படும்‌ உணவின்‌ அளவு, 
என்பதை மறக்கக்கூடாது. 


பகற்போதில்‌ உழைத்துப்‌ பிழைக்கவேண்டிய ஒருவன்‌ 
இவ்வுண்டியை சாயங்காலம்‌, அல்லது இரவில்‌ கூடிய 
சக்கரமாக உண்ணவேண்டும்‌. இதன்‌ விரிவைப்‌ பின்‌ ஒரு 
அத்தியாயத்தில்‌ காண்க. 

உணவை மிதமாக உண்ணும்‌ பொருட்டும்‌, அது 
சரியாக ஜீரணமாகும்‌ பொருட்டும்‌, உணவின்‌ : ஒவ்வொரு 
கவளத்தையும்‌ நன்றாக மென்றுதான்‌ விழுங்க வேண்டும்‌. 
மெல்லுவதின்‌ பயனாவது, வாயின்‌ எச்சிவில்‌ உணவானது 
கரைந்து தன்‌ சுவையை இழந்து போவதே, ஆகையால்‌ 


உயிரின்‌ இருப்தியைக்‌ குதிக்கும்‌ எப்பத்தேடு ரில்‌ 23 


அந்த அளவுக்கு மெல்ல வேண்டும்‌. இதன்‌ விரீவை 
அடுத்த அத்தியாயத்தில்‌ காண்க. 


உணவின்‌ சுமையை மிதமிஞ்சாதபடி காப்பதற்கான 
இரண்டாவது நியமம்‌ பின்‌ வருமாறு: சாப்பிடும்போது 
மிதமான அளவு உட்கொள்ளப்‌ பட்டவுடன்‌ ஒரு ஏப்பம்‌ 
வரும்‌. *இவ்வேப்பமானது இதுவரை சாப்பிட்டதே 
போதும்‌ இனிசாப்பிடவேண்டாம்‌ என்று பொருள்படும்‌ 
வயிற்றின்‌ எச்சரிக்கையாகும்‌. பசித்துண்ணும்‌ பழக்க 
முள்ளவனுக்கு இவ்வேப்பமானது சுமார்‌ ரைவயிறு 
சாப்பிட்டவுடனேயே வரும்‌. ஆகையால்‌ இவ்வெச்சரிக்கை 
- ஏப்பம்‌ எழுந்தவுடன்‌ மேலே சாப்பிடாமல்‌ எழுந்துவிட 
வேண்டும்‌. இந்த அளவில்‌ சாப்பிட்ட உணவு வயிற்றுக்‌ 
குப்‌ பேரதாதென்றும்‌ பீன்னும்‌ அதிகமாய்ச்‌ சாப்பிட 
வேண்டுமென்றும்‌ தோன்றக்கூடும்‌. ஆனால்‌ உணவின்‌ 
சுமையானது மிதமான துதானா அல்லது அதிகமா என்று 
நிதானிப்பதற்கு சமழம்‌ சாப்பிட்டு ௬மார்‌ இரண்டுமணி 
நேரம்‌ செல்லவேண்டும்‌. அப்போது திகழும்‌ உணர்ச்சியைக்‌ 
கொண்டுதான்‌ உணவின்‌ சுமையை நிதானிக்கமுடியும்‌. 
அதாவது சாப்பிட்டு எழுந்தபோது மிதம்‌ என்று தோன்று 
கிற சுமையே அந்த இரண்டுமணீநேரம்‌ சென்றபின்பு 
அதிகமானதென்றும்‌ கருவிகளுக்கு அதிக வேலையையும்‌ 
உ.யிருக்குக்‌ கஷ்டத்தையும்‌ தருவதென்றும்‌ தெரியவரலாம்‌. 
அல்லது குறைத்து அரைவயிற்றுக்கு மட்டில்‌ உண்டு 
பின்னும்‌ சாப்பிட இஷ்டமிருத்தாலும்‌ அதை மறுத்து 
எழுந்தவன்‌ அதே இரண்டு மணிநேரத்தின்‌ பின்பு தன்‌ 
உடலின்‌ நிலையை தோக்கும்போது கான்‌ சாப்பிட்டது 
குறைவன்று, போதுமான அளவுதான்‌ என்று காணுவான்‌. 
இயற்கை நெறியில்‌ தேவையான காலம்‌ பழகினவருக்கு 
இதில்‌ சந்தேகம்‌ வராது. 


இனி பசித்துண்ணும்போதுகூட உணவின்‌ சுமை 
யானது வயிற்றுக்கு அதிகமாகாதபடி அதாவது மிகமாய்‌ 
இருக்கும்யடி-பா துகரக்கும்பொருட்டு பின்பற்ற வேண்டிய 


லர்‌ வயிறு சாலியாடு இளைப்‌ பாறுவ; தற்கும்‌ கூரிய பரி வருவ சத்கும்‌ 
போதிய காலம்‌ பொறுத்திராமல்‌ முத்தியே உண்ண த்துவல்குவார்கள்‌, 
அப்படிக்கு உண்ணும்‌ போது இரண்டு; மூன்று கவளங்கள்‌ உண்ட 
உடனேயே ஒரு ஏப்பம்‌ எழும்‌. இந்த ஏப்பமும்‌ மேலே சொகலிய 
வாப்பமும்‌ வெவ்வேறு. இன வயிற்றின்‌ இகப்டாற்றத்திற்கு சோம்‌ 
,சற்திருக்தால்‌ எழக்கூடிய எப்பங்களில்‌ ஒன்றாகும்‌ 


24 ஒரு சமயத்தில்‌ ஒரு வகைய) ன உணவை உண்ணவேண்டும்‌ 


நியமங்களையும்‌ கவனிப்போம்‌, அவையாவன: சாப்பிடும்‌ 
போது உணவுகளில்‌ பல வகைகளை நுன்றன்பின்‌ ஒன்றாக, 
_-அதரவது பருப்பு சாதம்‌, சாம்பார்சாதம்‌, ரஸம்சாதம்‌, 
மோர்சாதம்‌, என்ற வகையாக--ஐந்து சுவையுள்ள உணவு 
களை உண்பகை நிறுத்தி: ஓரே உணவைச்‌ சாப்பிட்டு அத்‌ 
தோடு எழுதல்‌ ஒன்று. “பத்திய உணவு" என்ற நூலில்‌ 
கூறப்படும்‌ பொரித்த கூட்டுடன்‌ சாதம்கலந்து அதை 
மாத்திரம்‌ சாப்பிடுவதே 'இயற்கை நெறியாகும்‌, மற்ற 
சுவைகளை விலக்கவேண்டும்‌ என்பது . “பத்திய உணவு" 
என்ற நூலினால்‌ விளங்கும்‌. இப்படிப்பட்ட பொரித்த 
கூட்டுடன்‌ சாதம்‌ சாப்பிட்டு வயிறு நிரம்பி திருப்தி உண்‌ 
டாவதற்காக நீர்‌ கலந்த மோராவது அல்லது தண்ணீராவது 
சாப்பிடத்தகும்‌. இப்படி சாப்பிட்டு, மறுபடி வயிறு காலி 
யாகி. பசியும்‌ வந்தால்‌, 'இரண்டாம்‌ தடவை. முன்னிலும்‌ : 
பாதியளவாய்‌ சாப்பிடலாம்‌. ஆனால்‌ - இரவில்‌ சாப்பீட்டு; 
உடனே படுக்கலாகாது; ௬மார்‌ இரண்டு மணிநேரம்‌ விழித்‌ 
இருக்க வேண்டும்‌. த்‌ 1 

தினம்‌ மூன்று தடவை சாப்பிடுகிறவன்‌ ரோ, 
அதாவது நோயாளி, என்று பழமொழி. சிறுவர்‌ தவிர 
மற்றவர்‌ இருவேளைக்குமேல்‌ உண்ணப்படாது.! 5 

இவ்வதிகாரத்தின்‌ கருத்து ““ பசித்திரு” என்ற வச்‌ 
னத்தில்‌ அடக்கமாகும்‌. பசி வந்து உண்ணுதல்‌, பசியள 
வுக்கும்‌ குறைவாய்‌ உண்ணுதல்‌, இரண்டும்‌ சேர்ந்து பரி 
கொல்லாமை விரதமாகும்‌. பசியாயெ த, இதனால்‌ உடம்பி 
ணின்றும்‌ அகலாமல்‌, எப்போதும்‌ எரிந்துகொண்டிருக்கும்‌. 
அத்தீயே உயிராகையால்‌. இதனால்‌ உயிரானது :மூர்ண 
சக்தியோடு விளங்கும்‌. நோய்களுக்கு இடங்கொடாமலும்‌ 
அத்தீயே நம்மைக்‌ காக்கும்‌. 

முக்கியமான குறிப்பு: மித உணவினால்‌ நோயின்மை 
சித்திக்கும்‌ - என்று சொல்லீயிருப்பதின்‌ கருத்தாவது: 
ஏற்கனவே உடம்பில்‌ சேகரமாயிருக்கும்‌ நோய்ச்‌ சரக்கு 
கனரல்‌ ஏற்படக்கூடிய நோய்கள்‌ தவிர) மற்ற தேய்களை 
மட்டும்‌ தான்‌ அவ்வாறு தடுக்கலாம்‌, என்று கொள்ளத்‌ 
தகும்‌, இயற்கை முறைகளில்‌ அடிவைத்த முதலே தோய்‌ 
கன்‌ இல்லாமல்‌ வாழலாம்‌, என்று சொல்லத்தகாது. : பசி 
கொல்லாமை நேரன்யை முன்‌ அவமதித்து வந்த தீவினை 
யால்‌ வரும்‌ நேரய்களை இயற்கையான வைத்திய முறை 
களால்‌ மருந்துகள்‌ ஓன்றும்‌ உண்ணாமல்‌ தீர்த்துக்‌ கொ 
ண்டும்‌, இயற்கைப்படி. வாழ்வு நடத்திக்கொண்டும்‌, தேவை 
யான காலம்‌ செலுத்தி விட்டால்‌, நேரயின்மையை 


ஜீரணம்‌ செய்வதில்‌ மெல்லுவதே முதற்பரு9 25 


அடையலாம்‌. இயற்கைக்கும்‌ செயற்கைக்கும்‌ முற்றிலும்‌ 
பகையாதலால்‌, செயற்கை வைத்தியத்தை எந்தாளும்‌ 
கைக்கொள்ளலாகாது; அதை விலக்‌னவருக்கே இயற்கை 
யின்‌ நலங்கள்‌ பலிக்கும்‌. 


5. * மென்றுண்ணல்‌ 


உணவானது பூர்ணமான பக்குவம்பெற்று, அதன்‌ 
சத்துக்கள்‌ வேறு,மலம்‌ வேறுகி,உடம்பின்‌  உருப்புக்களில்‌ 
சேரும்‌ பொருட்டு,நாம்‌ கவனிக்கவேண்டிய பசத்துண்ணள்‌, 
குறைத்துண்ணல்‌, என்ற ஒழுக்கங்களை, முன்‌ அத்தியாயத்தில்‌ 
வர்ணித்தோம்‌. பின்னும்‌ நாம்‌ செய்யவேண்டியது 
இரண்டுண்டு; மென்றுண்ணல்‌ ஒன்று; உண்டபின்‌ உணவை 
ஜீரணமாக்குவதற்குப்‌ போதிய தேரம்‌ உயிருக்கு ஓய்வு 
தருவது மற்றொன்று. 


மென்றுதான்‌ உண்ணவேண்டும்‌, என்பதேன்‌ என்றால்‌, 
உணவை ஜீரணம்‌ செய்வதில்‌ மெல்லுவதே முதற்பகுதி. 
முதற்கோணல்‌ முற்றுங்கோணல்‌. முதல்‌ வேலையாகிய 
மெல்லுதல்‌ என்பது தவறினால்‌, ஜீரணவேலையின்‌ மற்றப்‌ 
பகுதிகளும்‌ குறைவுபடும்‌, என்பதில்‌ ஐயமே கிடையாது. 

ப்‌ * 

உணவை எஇர்கொண்டழைத்து உடலுக்குள்‌ இட்டுச்‌ 
செல்வதற்கென்றே, வாயில்‌ எச்சில்‌ ஊறுகிறது, பி 
முற்றிய பின்பே, ஜீரணசக்தி வாய்ந்த எச்சில்‌ ஊறும்‌. 
இத்தோடு உணவானது ஓக்கக்‌ கலக்கவேண்டும்‌. இதன்‌ 
பொருட்டு உணவை வாயில்‌ நிறுத்தி அசைக்கவேண்டும்‌. 
உணவு இயற்கையிலுள்ளபடி. கெட்டியாக இருந்தால்‌, 
அதை மெல்லவேண்டிவரும்‌, அப்படி மெல்லுவதால்‌ அது 
போதுமான நேரம்‌ வாயில்‌ தங்கும்‌. இதுவே வாய்ப்‌ 
பக்குவம்‌ என்பது. 


உணவை விழுங்கிவிட்டால்‌, அதன்‌ ஜீரணவேலை நம்‌ 
முடைய சுவாதனத்திலில்லை. ஜீரணவேலையில்‌ நம்‌ பொறுப்‌ 
பில்‌ கடவுளால்‌ விடப்பட்டிருப்பது வாய்ப்‌ பக்குவமே. 
ஆகையால்‌ அதை நாம்‌ மூர்த்தியாகச்‌ செய்வது நமது 
கடமை; நற கடமையை நாம்‌ செய்யாமல்‌ நாம்‌ யாதொரு 
யயனையும்‌ எதிர்பார்க்கலாகாது. ' 6 


26 மென்றுண்ணுவதில்‌ சுவையீன்பம்‌ அதிகம்‌ 


மேலும்‌ மெல்லாமல்‌ உண்ணுவதால்‌ உணவின்‌ மிதம்‌ 
தெரியாமல்‌ அதிகமாக உண்ணுவதும்‌ நிச்சயம்‌ மிதம்‌ 
தவறினால்‌ மலச்சிக்கல்‌, அஜீரணம்‌ முதலிய எல்லா நோய்‌ 
களுக்கும்‌ இடமுண்டாம்‌. மென்று உண்ணுவதில்‌, குறை 
வான உணவை உண்ணுவதற்கு அதிகமான நேரம்‌ பீடிக்‌ 
கும்‌. இதனால்‌ உண்ணுவதாலுள்ள சுவை இன்பம்‌ அதிகம்‌. 
இன்பம்‌ அதிகரிக்கவும்‌, துன்பம்‌ நீங்கவும்‌ மென்றுண்ணல்‌ 
உபாயமாய்‌ இருக்கிறது. 

* ஓரு கவளத்தை குகறந்தது 40 தடவை மெல்ல 
வேண்டும்‌ என்று கணக்‌ூட்டிருக்கிறார்கள்‌. சுவையான து 
உணவினின்றும்‌ மறையும்வரை மென்று அப்பால்‌ விழுங்‌ 
குவது உத்தமம்‌. சிலர்‌ 100 தடவை மென்று, அப்பால்‌ 
விழுங்குகிறார்கள்‌. சிலநாள்‌ இப்படிப்‌ பழகினால்‌ அதன்‌ 
பின்‌ மெல்லுவற்கு நம்‌ முயற்சி தேவையில்லாத நிலை வரும்‌. 
தேவையான அளவுக்கு மெல்லப்படாத உணவை விழுங்கக்‌ 
கூடாதபடி வாயில்‌ நிறுத்தும்படிக்கான ஒரு சக்தியானது 
தொண்டைப்புறத்தில்‌ காவலாக ஏற்பட்டிருக்கிறது. அதன்‌ 
பிறகு மென்றுண்ணல்‌ இயற்கையாக அமைந்துவிடும்‌. 

மெல்லப்படாத உணவு ஜீரணக்கருவிகளுக்கு சங்கடத்‌ 
தையும்‌ அதிக வேலையையும்‌ தரும்‌. போதிய எச்சிலுடன்‌ 
கலந்த உணவே அக்கருவிகளுக்கு இலேசாயிமுக்கும்‌. 
கெட்டியான உணவல்லாமல்‌, மெதுவாயாவது, நீராகவா 
வது, உள்ள உணவுகள்‌ சாப்பிடும்படி வந்தால்‌ அவற்றை 
வாயில்‌ போதிய நேரம்‌ நிறுத்தி, நாவினால்‌ பக்கத்துக்குப்‌ 
பக்கமாக அசைத்துத்‌ தள்ளித்தள்ளி, போதுமான எச்சி 
னுடன்‌ கலக்கவிட்டு விழுங்கவேண்டும்‌. பால்‌ முதலிய 
வற்றிற்கும்‌ இந்த விதி ஏற்கும்‌. உப்பு உறப்பு முதலிய 
சுவைகள்‌ தலையெடுத்திருந்தால்‌, மெல்லுவது கடினம்‌. 
இவற்றைத்‌ தணிக்கவேண்டும்‌. ஸாத்துவிகமான உணவு 
களே மென்றுண்ணலுக்கு உத்தமம்‌. 

“பத்திய உணவு!” என்ற நூலில்‌ சமையலின்‌ ஒழுங்‌ 
கைப்பற்றிய அத்தியாயத்தையும்‌ பார்க்க, 


6. உண்டபின்‌ வேலைசெய்தல்‌ 


உண்ட உணவு ஜீரணமாக்‌ வேண்டுமானால்‌, உண்ட 
தல்‌ சுமார்‌ ஒரு யாமப்போது--ஏமுரை நாழிகை-ஓய்வு 
வேண்டும்‌. அதற்குள்‌ ஜீரணத்தின்‌ கடினமான பகுதி 


வெட்டைகாயின்‌ மதி மக்கும்‌ ஈல்லதே 27 


முடிவடையக்கூடும்‌. அந்நேரம்‌ முழுவதும்‌ மனதினா 
லாவது உடம்பினாலாவது வேலை செய்யாதிருப்பது கடமை. 
காலிவயிற்றுடனேயே கனமான வேலை செய்யலாம்‌. ஒரு 
வைத்திய நிபுணர்‌ இதன்‌, உண்மையை அடியில்‌ விவரித்த 
படி சோதித்தறிந்தார்‌. அவர்‌ தம்‌ இரண்டு. நாய்களுக்கும்‌ 
ஒருநாள்‌ காலையில்‌ போதுமான உணவு கொடுத்து, ஒன்றை 
வீட்டில்‌ கட்டி, மற்றொன்றைத்‌ தன்‌ வண்டியின்‌ பின்‌ ஓடி 
வரச்செய்து தொழில்‌ முறையில்‌ தான்‌ பார்க்கவேண்டிய 
வரைக்‌ காண வண்டியில்‌ சென்றார்‌. இப்படி சுமார்‌ இரண்‌ 
டரை மணிப்போது கஸரத்து பெற்றபின்‌, வீடுவந்து. 
இரண்டு நாய்களையும்‌ கொன்று, அவற்றின்‌ இரைப்பை 
களைச்‌ சோதனை செய்தார்‌. வீட்டில்‌ நிறுத்தப்பட்ட நாயின்‌ 
இரைப்பையானதகு முற்றிலும்‌ காலியாகியிருந்தது. மற்‌ 
ஜொனன்றின்‌ இரைப்பையில்‌ அது உண்ட மரமிசத்துண்டு 
களும்‌ உருளைக்‌ கிழங்குக்கரியும்‌ மாறாது குறையாது 
இருக்கக்‌ கண்டார்‌. இதனால்‌, கஸரத்தும்‌ தொழிலும்‌ 
ஜீரணத்துக்குத்‌ தடையாகுமென்று பெறுகிறோம்‌. இவ்வர 
லாறானது, இதற்குச்‌ சுமார்‌ எண்பது ஆண்டுகளுக்கு முன்‌ 
அமெரிக்க வைத்தியரான டாக்டர்‌ பேஜ்‌ என்பவர்‌ எழுதிய 
இயற்கை வைத்திய முலில்‌ வர்ணிக்கப்பட்டது. 


மேற்கண்டவர்‌ நூலில்‌ இன்னொரு ஆச்சரியமான கதை 
யும்‌ கரணப்படுகிறது. வேட்டையாடுவதில்‌ பீரியமும்‌ 
பழக்கமுமுள்ள ஒரு கனவா னுடைய வேட்டை நாயானது, 
காலையில்‌ தன்‌ உடையவர்‌ வேட்டைக்குப்‌ போகிறாரா. 
இல்லையா, என்ற விவரத்தை முன்னறிந்து கொண்டு, 
வேட்டைக்குப்‌ போவதுண்டென்று தெரிந்தால்‌, அன்று 
காலையில்‌ ஏவ்வளவு உபசாரங்கள்‌ செய்தாலும்‌ உணவைத்‌ 
தொடாமல்‌ வேட்டைக்குப்‌ போகுமாம்‌. வேட்டை முடிந்து, 
வீடுவந்து, இளைப்பாறித்தான்‌ உண்ணுமாம்‌. சில சமயம்‌ 
எஜமானர்‌ தாம்‌ வேட்டைக்குப்‌ போவதில்லை போல நடித்து 
நாயை வஞ்சித்து அதை உண்ணும்படி செய்தார்‌; ஆனால்‌ 
உணவெடுக்காமல்‌ வேட்டைக்குப்‌ போனபோது நாயானது 
வேட்டைமீல்‌ காட்டிய திறமையையும்‌ நேர்த்தியையும்‌, 
உண்ட அன்று காணப்பட்ட குறைகளையும்‌ உத்தேசித்து 
அவர்‌ நாயை வஞ்சிக்கிற முயற்சியை விட்டுவிட்டார்‌. இத 
னால்‌ இயற்கை அறிவுள்ள விலங்குகள்‌ வேலை முன்னிருக்க 
உணவு உண்ணச்‌ சம்மதிக்றெதில்லை, என்று காணலாம்‌. 
வேலை செய்ய வேண்டிய அவசியம்‌ உள்ள ஒருவன்‌ உண்ணா 
மலே இருந்து, வேலையை முடித்துக்கொண்டு, அப்பால்‌ 


28 ஒரு வேளை உண்ணும்‌. பழக்கத்தினால்‌ சக்‌தி அதிகப்படும்‌ 


சுளை .தீர்த்துக்கொண்டு உண்ணுவதே முறை. தீராத 
பக்ஷம்‌,, மிகச்சிறிய அளவு உண்ணலாம்‌. 


' தினம்‌ ஒரே தடவை, உழைப்புக்கடன்களைச்‌ செலுத்தி 
யான பின்‌-அதாவது பிற்பசுலிலேோ, அஸ்தமித்தோட 
உண்ணுவது மிகவும்‌ உயரிய பழக்கம்‌. ்‌ 

நீடித்த இருமல்‌, இழைப்பு, நீரழிவு முதலரன ஆழ்ந்த 
நோய்களுக்காளானவர்‌ இதே பழக்கத்தைக்‌ கொண்டு நோய்‌ 
நீங்கி, உடல்‌ தலமும்‌ ஆயுள்வளர்ச்சியும்‌ பெறலாம்‌. மற்ற 
படி இவர்களுக்கான வைத்திய விவரங்களை 'மருந்தில்லா 
வைத்திய” நூலில்‌ காண்க. ்‌ த 


பகல்பொழுது உண்ணா விரதமிருந்து, அஸ்தமித்ததும்‌ 
உண்ணுவதை அனுஷ்டித்த ஒரு கூலியாள்‌, அறுபது 
வயது சென்றும்‌ திடதேகத்துடனிருந்து, - வாலிபரைக்‌ 
காட்டிலும்‌ அதிகக்கூலி சம்பாதிக்கப்போதிய மாதிரி வேலை 
செய்துவந்த உண்மை வரலாறு, சில ஆண்டுகளுக்கு முன்‌ 
. ஒரு நண்பர்‌ சொல்லத்‌ தெரியவந்தது. அவர்‌ தம்‌ பிதா 

வானவர்‌ உத்தியோக முறையில்‌ ச௬ற்றுப்பிரயாணம்‌ செய்த 

போது நேரில்‌ கண்டறிந்தது. ' இதுமாதிரி அநேகர்‌ 
அணுஷ்டிக்கிறார்கள்‌. , 

ஒரு போது உண்ணுவோன்‌ யோக, ஏன்னும்‌ வச 
னத்தையும்‌ பார்க்க. ஒரே வேளை உண்ணும்‌ பழக்கத்‌ 
தினால்‌ சக்தி அதிகப்படுவது நிச்சயம்‌. 

ஒரு போது உண்ணுவதில்‌, இடைப்பொழுதில்‌ பசி 
காணும்போது சிறிது புளியாகமோர்‌, ஓரு கிச்சிலி அல்லது 
வாழைப்பழம்‌, ஒரு இளநீரின்‌ தண்ணீர்‌, முதலிய மிக 
இலேசான உணவு இரண்டொரு தடவை எடுத்துக்கொள்ள 
லாம்‌. மேல்‌ சொல்லியவற்றில்‌ ஏதாவது ஒன்றையே. 
அப்படி உண்ணலாம்‌. 


சத்துணவு, சமையலின்‌ ஒழுங்கு, இதுபோன்ற மற்ற 
விவரங்களை “பத்திய உணவு” என்ற நூலில்‌ காண்க. 


குறிப்பு: இரவில்‌ அரை வயிறுதான்‌ சரப்பிடவேண்‌ 
டும்‌-சுத்தப்‌ பட்டினி யிருக்க முடியாவிட்டால்‌_—என்ற 
வீதிக்கு, இங்கு முக்கியமான சரப்பாட்டை இரவில்‌ 
வைத்துக்கொள்ள வேண்டுமென்று சொல்லியிருப்பது 
மாறுயிருக்கிறது, என்று ஸந்தேகிக்கலாம்‌, அந்த விட 
பகலில்‌ கனமான சாப்பாடு சாப்பிடுகிறவர்களுக்காக 
ஏற்பட்டதே தவிர, பகலில்‌ வயிற்றுக்கு நல்ல ஓய்வு 


இயற்கையை ஈம்பிஜனோர்‌ கைவீடப்படார்‌ 29. 


தந்து இரவில்‌ உண்ணுகிறவர்களுக்காகச்‌ சொல்லப்பட 
வில்லை. வேலை செய்து பிழைக்கிறவர்கள்‌ பூர்ண சக்தி 
யுடன்‌ வாழ்வதற்கு இங்கு விதி சொல்லப்பட்டிருக்கிறது. 


1. பூர்ணசக்திச்‌ சருக்கம்‌ 

1. பூர்ணசக்தி இக பர சாதனம்‌. 

2. இயற்கை இன்பம்‌ சக்தி நிறைவினால்‌ வரும்‌. 

3. இயற்கை நெறியினால்‌ சக்தி மிகப்‌ பெறலாம்‌. 

4. மருந்தின்மை, பசி கொல்லாமை, இவை இயற்கை 
தெறி, 


\ ச 
5. பல ஆண்டுகளாய்‌ நடத்தின இயற்கை நெறியின்‌ 
பயன்‌ சில நாளையச்‌ செயற்கை வைத்தியத்தால்‌ கெடும்‌, 


6. இயற்கையை நம்பினோர்‌ கைவிடப்படார்‌. 
7. உடலுயிர்களின்‌ தேவைகளில்‌ உணவே கடைப்‌ 
பட்டது. 
8. ஒளியும்‌ காற்றும்‌ உயிருக்கு உணவு. 
9. தொழிலும்‌ ஓய்வும்‌ சமப்பட்டால்‌, நோயின்மை 
தானே வரும்‌. 
10. உயிரின்‌ தொழில்களில்‌ கசடுகளை ஓழித்தலே 
முக்கியம்‌. ்‌ 
11. மலம்‌ வைத்துண்டால்‌, கசடுகள்‌ குவியும்‌. 
“172. தீயனவு உண்ணுவது சாமானியர்‌ வழி; தேவை 
யளவு கண்டு உண்ணுவது மேலோர்‌ வழி. , 
13. வெற்றேப்பம்‌, இரைப்பை காலியானதைக்‌ 
குறிக்கும்‌, 
14. கரலி வயிற்றில்‌ உயிர்‌ இளைப்பாறும்‌. 
அகா? 15. உயிர்‌ இளைப்பா.றினால்‌ சக்தி பரவும்‌. 
16. தொழிலில்‌ பெரிது உணவைத்‌ தன்மயமாக்கல்‌. 


30 வழி தப்பி உண்ணு வனுக்கு உணவு கேோரயாரும்‌ 


17. சக்தி மிகுதியாலேயே படியை அறிக. 

18 வேலைப்பொழுதில்‌ நீரே உணவு. 

19. நிர்மலமான உடம்பில்‌ பசி உணரப்படும்‌. 

20. சோம்பேறிக்குப்‌ பரி தாமதித்துவரும்‌. மந்த 
மாயும்‌ இருக்கும்‌. 

_ 21. வழிதப்பி உண்ணுகிறவனுக்கு உணவு நோயா 

கும்‌. 

22. கனை, துயரம்‌, பரபரப்பு, அதிகக்‌ களிப்பு 
இவற்றில்‌ பசி மறையும்‌. 

23. வயிற்றில்‌ உணரப்படுவது பசியின்‌ குறியாகாது. 

24. உப்பில்லா உணவும்‌ நற்பசியினால்‌ சவைபெறும்‌. 

25, பசிகொல்லாமை உயரிய வேள்வி. 

26. ஒரு பொழுது ஊண்‌ போதுமானது. 

27. இரவு பசித்தால்‌ அரை வயிறு உண்‌. 

28. உயிரின்‌ இருப்தியைக்‌ குறிக்கும்‌ ஏப்பத்தோடு 


29. வாய்ப்‌ பக்குவம்‌ ஓன்றே நமது பொறுப்பில்‌ 
30. வேட்டை நாயின்‌ மதி நமக்கும்‌ நல்லதே. 


31. நோயில்‌ உணவு நஞ்செனக்கொள்‌. 
32. இயற்கை நம்பி, இன்பமெய்துக. 


சி. லஷ்மண சர்மாவின்‌ 
இதா நூல்கள்‌ , 

உண்ணா விரதம்‌ உடலின்‌ பிணிபோக்கித்திண்‌ கருத்துமீயும்‌ 
திறம்‌ என்று சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ கூறியுள்ளார்‌. 
“லங்கனம்‌ பரம ஒளஷதம்‌” என்ற வாக்கியம்‌ எல்லோரு 
மறிந்ததே. ஆனால்‌ உபவாஸத்தை அனுஷ்டித்துப்‌ பல 
னடைய முறைகளுண்டு. அவை உபவாசதத்வம்‌ என்னும்‌ 
நூலில்‌ விளக்கப்பட்டிருக்கின்றன. (4ம்‌ பதிப்பு) அணா 8 

“பூர்ண சக்தி” என்னும்‌ நூலில்‌ உணவை எப்பொழுது, 
எவ்வாறு உண்ண வேண்டும்‌ என்று விளக்கப்பட்டிருக்‌ 
கிறது. என்னென்ன உணவுகளை எவ்வாறு பக்குவம்‌ செய்ய 
வேண்டுமெனப்‌ பத்திய உணவு கூறுகிறது. அணா 2 

முன்‌ நூல்களில்‌ சொல்லியுள்ளபடி நடந்து நோய்வரா 
மலே பார்த்துக்கொள்ளலாம்‌. நோய்‌ ஏற்கனவே வந்திருந்‌ 
தால்‌ அதை நீக்குவதற்கு அனுசரிக்கவேண்டிய ஜலவைத்தி 
யம்‌, சூர்ய வைத்தியம்‌, என்ற முறைகளை மருந்தில்லா 
வைத்தியம்‌ கூறுகிறது. அணா 4 


பிராணாயாமம்‌ செய்து மனிதர்‌ அமர வாழ்வடையலாம்‌, 
ஆசிரியரின்றிப்‌ பலர்‌ அனுஷ்டித்து நன்மைக்குப்‌ பதிலாகத்‌ 
இமையை யடைபவரையும்‌ நாம்‌ காண்கிறோம்‌. எவரும்‌ 
ஆரசிரியரின்றிப்‌ பழகி நன்மையையே அடையும்‌ மார்க்‌ 
கத்தை திரு. சர்மா அவர்கள்‌ வாயு பலம்‌ என்னும்‌ நாலில்‌ 
விளக்குகிறார்‌. அணா 2 


குறிப்பி:-- ஒரு குராய்ல்குக்‌ குறைக்க ஆர்டர்கள்‌ வி, பி யில்‌ 
அனுப்ப முடியாது ஓவ்வொரு புத்தகத்‌துக்கும்‌ ஒரு அணா வீதம்‌ 
விலையுடன்‌ சேர்த்‌ தபால்‌ தலபாகவோ மணியார்டரிலோ முன்பணமாக 
அனுப்ட வேண்டும்‌... i a 
இயற்கை இல்லம்‌ 


கணேசாகர்‌, பு அக்கோட்டை 


By SARMA K. LAKSHMAN 
Practical Nature-Cure Rs. 8 


The book is a comprehensive, excellent treatise 
of over 550 pages dealing in clear detail with all the 
aspects of the subject in a most convincing and 
illuminating manner: 


Pranayama As 6 
This: book explains the non-violent way of doing 
Pranayama without the aid of a teacher. 


Constipation & Dyspepsia Re. i 


By Prof. ந, KAMESVARA SARMA M. A. 


Natural Cure of Eye Defects Rs. 2 


Li 
The physiology of the eye, theories, the true 
cause of eye-defects, their Natural Cure and 
Exercises, these from important parts of the book. 
Specific cases are cited to prove the efficacy of 
Natural Methods. 


Drugless Healing Re. ॥ 


The book is concise and yet comprehensive, 
simple and yet exhaustive and full of details, and 
will serve not only as an introduction to the study 
of the philosophy of Nature-Cure and its practice 
, but also as a book of ready reference after one has 

studied the subject from various sources and points 
of view. 


Books on Nature-Cure by foreign authors 
are also available. Please ask for list 


THE NATURE-CURE PUBLISHING HOUSE 


GANESHNAGAR: PUDUKKOTTA!I 
Gitanjali Press Limited, South Main Street, Pudukkottai 


இ 


(RIE 


கோடை இயற்கை வைத்ய வகுப்புகள்‌ 


ஸ்ரீ க. லஷஷ்மஸை சர்மாவை அத்யக்ஷகராகவும்‌ ஸ்ரீ 
ல. காமேச்வர சர்மாவை உப அத்யக்கராகவும்‌ கொண்ட 
இந்திய இயற்கை வைத்யக்‌ கழகம்‌ (The Indian Institute 
of Natural Therapeutics) புதுக்கோட்டை, கணேச நகரி 
வுள்ள “சர்மா இயற்கை வைத்ய இல்லத்‌'தில்‌ பிரதி வருஷ 
மும்‌ கோடை காலத்தில்‌ ஒரு மாத காலத்திற்கு பயிற்9 
வகுப்புகள்‌ நடத்தி வருகின்றது. ஆங்கிலத்திலும்‌, தமிழி 
னும்‌ தனித்‌ தனியே வகுப்புகள்‌ நடைபெறும்‌, வெளியூர்‌ 
மாணவ, மாணவிகளுக்குத்‌ தங்க இடவசதி செய்துதரப்படும்‌. 


ஆரம்பமாகும்‌ தேதி, கட்டணம்‌ ஆகிய விவரங்‌ 
களு கு எழுதவும்‌. ்‌ ்‌ 


கணேச நகர்‌, ! மானேஜர்‌ 
புதுக்கோட்டை இந்திய இயற்கை வைத்யக்‌ கழகம்‌ ' 


ரக 


£தாஞ்தலி பிரல்‌ லீமிடேட்‌, புதுக்கோட்டை 


2) 


